"உன்‌ தேவனைச்‌ சந்திக்கும்படி ஆயத்தப்படு" 
(ஆமோஸ்‌ 4 : 12) 





னு 


தவஎக்காளம்‌ 





ஜாண்‌ சார்லஸ்‌ ரைல்‌ 


படத்தில்‌ நீங்கள்‌ காண்பது ஜாண்‌ சார்லஸ்‌ ரைல்‌ என்ற பக்த 
சிரோன்மணி ஆவார்‌. இங்கிலாந்து தேச திருச்சபையின்‌ முதல்‌ பிஷப்பாக 
அவர்‌ லிவர்பூல்‌ பட்டணத்தில்‌ பதவி ஏற்றார்‌. அவருடைய தாத்தா ஜாண்‌ 
ரைல்‌ என்பவர்‌ 1745 ஆம்‌ ஆண்டு பிறந்தார்‌. அவர்‌ வாலிபனாக (இருந்த 
நாட்களில்‌ அவர்‌ இருந்த மாக்லஸ்‌ஃபீல்ட்‌ என்ற இடத்தில்‌ பட்டுத்‌ 
தொழிற்சாலை முதன்‌ முதலில்‌ ஆரம்பமாகி துமிதமாக வளர்ந்து பெருகின து. 
அந்தத்‌ தொழிலையே அவரும்‌ கரத்தில்‌ எடுத்தார்‌. நாளடைவில்‌ அந்தத்‌ 


தொழில்‌ அவரை ஒரு செல்வச்‌ சீமானாக உயர்த்திவிட்டது. அந்த 





Vol. No. 39 ஆகஸ்ட்‌ - அக்டோபர்‌ 2006 No. 8 to 10 


2 


தொழிலுடன்‌ மற்றொரு மனிதருடன்‌ சேர்ந்து வங்கித்‌ தொழிலையும்‌ அவர்‌ 
செய்யத்‌ தொடங்கினார்‌. அவரது காலத்திற்குப்‌ பிறகு அவருடைய 
பெயரையுடைய அவரது குமாரன்‌ ஜாண்‌ ரைல்‌ அந்தத்‌ தொழில்களை 
தொடர்ந்து செய்தார்‌. அவருக்கும்‌ அவரது மனைவி சூசன்னாவுக்கும்‌ மூத்த 
குமாரனாக ஜாண்‌ சார்லஸ்‌ ரைல்‌ 1816 ஆம்‌ ஆண்டு மே மாதம்‌ 10 ஆம்‌ நாள்‌ 
மாக்லஸ்‌ஃபீல்‌ட்‌ என்ற இடத்தின்‌ எல்லைப்‌ புறத்திலுள்ள பார்க்‌ ஹவுஸ்‌ என்ற 


இடத்தில்‌ பிறந்தார்‌. 


குறிப்பிட்ட காலத்தில்‌ அவர்‌ கல்வி கற்க ஈட்டன்‌ என்ற கல்லூரிக்கும்‌ 
பின்னர்‌ ஆக்ஸ்போர்ட்‌ சர்வ கலாசாலைக்கும்‌ அனுப்பப்பட்டார்‌. சிறந்த 
ஞானவானான அவர்‌ அனைத்து சர்வகலாசாலை மாணவர்களிலும்‌ சிறப்பான 


விதத்தில்‌ தேர்ச்சியடைந்தார்‌. 
ஜாண்‌ சார்லஸ்‌ ரைலின்‌ மனந்திரும்புதல்‌ 


ஜாண்‌ சார்லஸ்‌ ரைலின்‌ மனந்திரும்புதலுக்கு 2 வருடங்களுக்கு முன்னர்‌ 
அவரது வாழ்வில்‌ நடந்த ஒரு சம்பவம்‌ அவரது மனந்திரும்புதலுக்கு 
அஸ்திபாரமாக அமைந்தது. ரைலும்‌ அவரது ஈட்டன்‌ கலாசாலை நண்பன்‌ 
அல்கர்நன்‌ கூட்‌ என்பவரும்‌ துப்பாக்கியுடன்‌ வேட்டையாடுவதற்கா & ஒரு 
குழுவுடன்‌ கானகம்‌ சென்றனர்‌. சென்ற இடத்தில்‌ ரைல்‌ ஏதோ ஒரு 
காரியத்திற்காக சத்தியம்‌ செய்து விட்டார்‌. அந்த வார்த்தைகளைக்‌ கேட்ட 
அவர்களுடன்‌ வேட்டைக்குச்‌ சென்ற அல்கர்நன்‌ கூட்‌ என்பவரின்‌ தந்‌ைத 
நமது சார்லஸ்‌ ரைலை மிகவும்‌ கடிந்து கொண்டார்‌. அந்த பக்திமானின்‌ 
வார்த்தை ரைலுடைய உள்ளத்தை மிகவும்‌ ஆழமாகத்‌ தொட்டது. 
அவருடைய எச்சரிப்பைக்‌ குறித்து ரைல்‌ பின்‌ நாட்களில்‌ எழுதும்போது 
“ துந்த முதல்‌ மனிதர்தான்‌ என்‌ வாழ்வில்‌ நான்‌ எனது ஆத்‌ துமாவின்‌ காரியமாக 
சிந்திப்பதற்கும்‌, மனந்திரும்புவதற்கும்‌, ஜெபிப்பதற்கும்‌ என்னைத்‌ தூண்டி 
விட்டார்‌'” என்று எழுதினார்‌. அந்த நிகழ்ச்சியின்‌ மூலமாக ரைல்‌ உடனே 
மனந்திரும்பாத போதினும்‌ தனது ஆத்துமத்தின்‌ நிலை என்ன என்றும்‌, 
மெய்யான தேவ மக்களின்‌ பக்தி வாழ்வுக்கும்‌ தனது வாழ்க்கைக்கும்‌ எத்தனை 
பெரிய இடைவெளி உள்ளது என்பதை அவர்‌ கண்ணீரோடு உணர்ந்து 


கொண்டார்‌. 


அவர்‌ ஆக்ஸ்போர்ட்‌ சர்வகலாசாலையில்‌ தனது கடைசி தேர்வுகளை 
எழுதும்‌ சமயம்‌ எதிர்பாராதவிதமாக அவர்‌ மிகவும்‌ சுகயீனமானார்‌. மார்பு 
சளியின்‌ தொல்லையால்‌ அவர்‌ மிகவும்‌ அவதிப்பட்டார்‌. அவருடைய 


தேர்வுகளைக்‌ கண்காணிக்கும்‌ தேர்வாளர்கள்‌ ““வியாதி'' என்று அவரது 


3 


பதிவேட்டில்‌ குறிப்பிட்டு விட்டனர்‌. ஆனால்‌, மிகவும்‌ தெய்வாதீனமாக தனது 
கடினமான சுகயீனத்தின்‌ மத்தியிலும்‌ அவர்‌ எழுந்து போய்‌ தனது தேர்வுகளை 
சிறப்பாக எழுதி முடித்துவிட்டார்‌. தன்னுடைய வாழ்வில்‌ நடந்த இந்த 
அதிசயத்தைக்‌ குறித்து அவர்‌ சொல்லும்‌ போது அந்த சுகயீனமான நாட்களில்‌ 
தான்‌ அதிகமாக ஜெபித்ததுடன்‌ தேவனுடைய வார்த்தைகளையும்‌ ஆழ்ந்து 
வாசித்து தியானம்‌ செய்ததாகவும்‌ சொன்னார்‌. அவருடைய சுகயீனம்‌ அன்பின்‌ 
ஆண்டவர்‌ இயேசுவைக்‌ குறித்து அவர்‌ அதிகமாக சிந்தித்து தியானிக்கவும்‌, 
தனக்கும்‌ தன்‌ கர்த்தருக்கும்‌ உள்ள இடைவெளி எத்தனை தூரமானது 
என்பதையும்‌ அவர்‌ தன்னுடைய இருதயத்தில்‌ இல்லை என்பதை துக்கத்துடன்‌ 
கண்டு கொள்ள அவருக்கு வகை செய்தது. 


இந்தச்‌ சமயம்‌ ஒரு ஓய்வு நாள்‌ நண்பகற்‌ பொழுது ஒரு கிராமப்புற 
தேவாலய ஆராதனையில்‌ கலந்து கொள்ளுவதற்காக அவர்‌ சென்றார்‌. அந்த 
தேவாலயம்‌ எங்கிருக்கின்றது என்றோ அல்லது அன்று அங்கு 
பிரசங்கிக்கப்பட்ட பிரசங்கம்‌ என்ன என்றோ அவருக்குத்‌ தெரியாது. ஆனால்‌, 
அந்த தேவாலயத்தில்‌ இரண்டாம்‌ வேதபாடம்‌ வாசித்தது யார்‌ என்று 
அவருக்கு தெரியாத போதினும்‌ அன்று அங்கு வாசிக்கப்பட்ட வேத பகுதி 
எபேசியர்‌ 2 ஆம்‌ அதிகாரமாகும்‌. அதை வாசித்தவர்‌ 
8 ஆம்‌ வசனத்துக்கு வந்தபோது ““கிருபையினாலே விசுவாசத்தைக்‌ கொண்டு 
இரட்சிக்கப்பட்டீர்கள்‌, இது உங்களால்‌ உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு” 
என்று ஒவ்வொரு பகுதியையும்‌ அருமையாக நேரம்‌ கொடுத்து அழுத்தமாக 
வாசித்த அந்த வாசிப்பிலேயே அந்த தேவ வசனம்‌ ரைலுடைய உள்ளத்தை 
வெகு ஆழமாகத்‌ தொட்டது. கர்த்தர்‌ அந்த வசனத்தின்‌ மூலமாக தம்முடைய 
அடியானோடு பேசினார்‌. “*தேவனுடைய கிருபையினாலே நான்‌ 
ஆண்டவருடைய பிள்ளையாகிவிட்டேன்‌'' என்ற வெகு வலுவான நம்பிக்கை 


அவரை அப்படியே பிடித்துக்‌ கொண்டது 


இதற்கிடையில்‌ மிகவும்‌ செல்வச்‌ மானாக இருந்த அவர து தந்தையின்‌ 
பட்டுத்‌ தொழில்‌ உட்பட அவரது வங்கித்‌ தொழில்‌ எல்லாம்‌ நஷ்டமடையத்‌ 
தொடங்கியது. இதின்‌ காரணமாக தனது குமாரனை ஒரு அரசியல்‌ 
செல்வாக்குள்ளவனாக மாற்ற வேண்டும்‌ என்ற தந்தையின்‌ எண்ணங்கள்‌ 
எல்லாம்‌ உடைந்து நொறுங்கிப்‌ போயிற்று. சிறந்த ஞானமும்‌, வலிமையான 
உடற்பட்டுடைய ஜாண்‌ சர்லஸ்‌ ரைல்‌ இப்பொழுது 25 வயதுடைய 
வாலிபனாக இருந்தார்‌. அவர்‌ தனது வாழ்வின்‌ எதிர்‌ காலத்தைக்‌ குறித்து 
யோசிக்கலானார்‌. இந்தச்‌ சமயம்‌ அவரது எண்ணங்கள்‌ கிறிஸ்தவ 


ஊழியத்தின்பால்‌ திரும்பினது. அப்பொழுது வின்ஷெஸ்டர்‌ என்ற இடத்தில்‌ 


4 


பிஷப்பாக இருந்த சம்மர்‌ என்பவர்‌ அவரை டீக்கன்‌ என்ற ஸ்தானத்தில்‌ 
அங்கீகரித்து ஏற்றுக்‌ கொண்டு அவரை எக்ஸ்பரி என்ற சிறிய சபையில்‌ 
பணிபுரிய நியமனம்‌ செய்தார்‌. எக்ஸ்பரி என்ற அந்தச்‌ சின்ன சபை ' ஃபாலி'' 
என்ற பெரிய சபையின்‌ &ழ்‌ உள்ள ஒன்றாகும்‌. அதின்‌ குருவானவர்‌ கிப்சன்‌ 
அவார்‌. செஷையர்‌ என்ற இடத்திலுள்ள தன்னுடைய பெரிய வீட்டின்‌ 
அனைத்து சுகபோகங்களிலிருந்து தன்னை விடுவித்துக்‌ கொண்டு கடற்கரை 
ஓரத்திலிருந்த அந்தச்‌ சிறிய கிராமத்தில்‌ ஜாண்‌ சார்லஸ்‌ ரைல்‌ தனது எளிய 
தேவ ஊழியத்தை ஆரம்பித்தார்‌. அந்தக்‌ கிராமம்‌ சோலை மரங்களால்‌ 
சூழப்பட்ட ஒரு சிறியகடற்கரை கிராமமாகும்‌. அதின்‌ கிராமவாசிகள்‌ மிகவும்‌ 
ஏழ்மையானவர்கள்‌. அந்தக்‌ கிராமத்திலுள்ள சிறியோர்‌, பெரியோர்‌, 
குழந்தைகள்‌ எல்லாரும்‌ அவருக்கு அத்துபடியான பழக்கமுடையவர்‌ 
களாயிருந்தார்கள்‌. தனது மிகுந்த மனத்தாழ்மையால்‌, சிறந்த தேவ பக்தியால்‌ 
அந்தக்‌ கிறிஸ்தவ மக்கள்‌ அனைவரையும்‌ தன்‌ வசமாக்கியிருந்தார்‌. 


ஒரு கிறிஸ்தவ திருச்சபையில்‌ தேவ ஊழியனின்‌ பொறுப்புகள்‌, 
கடமைகள்‌, உக்கிராணத்துவம்‌ அனைத்தையும்‌ அவர்‌ கற்றுக்‌ கொண்டார்‌. 
1843 ஆம்‌ அண்டு வின்ஷெஸ்டரிலிருந்த பிஷப்‌ அவர்கள்‌ நமது சார்லஸ்‌ 
ரைலை அதே பட்டணத்திலிருந்த பரிசுத்த தாமஸ்‌ தேவாலயத்தின்‌ 


குருவானவராக நியமனம்‌ செய்தார்‌. அந்த தேவாலயத்தின்‌ படத்தை 


நீங்கள்‌ இந்தச்‌ செய்தியில்‌ காணலாம்‌. அந்த தேவாலயத்தில்‌ அவர்‌ 
தனது குருத்துவ ஊழியத்தை ஒரு ஆண்டு காலம்‌ கூட முழுமையாக செய்து 





9 


முடி. ப்பதற்குள்ளாக அவருக்கு சஃபோக்‌ என்ற இடத்திலுள்ள மிகவும்‌ 
புகழ்பெற்ற ஹெல்மிங்காம்‌ தேவாலயத்தின்‌ குருவானவர்‌ பொறுப்பு 
கொடுக்கப்பட்டது. குருமனையோடு சேர்ந்து காணப்படும்‌ அந்த 


தேவாலயத்தையும்‌ நீங்கள்‌ இந்தச்‌ செய்தியில்‌ காண்பீர்கள்‌. 





இந்த தேவாலயத்தில்‌ அவர்‌ பணிபுரிந்த நாட்களில்தான்‌ 200 க்கும்‌ 
அதிகமான எண்ணிக்கையில்‌ விதவிதமானதும்‌, உள்ளத்தைத்‌ 
தொடக்கூடியதும்‌, கர்த்தருடைய வசனங்களின்‌ அடிப்படையில்‌ 
அமைந்ததுமான ஆவிக்குரிய கிறிஸ்தவ கைப்பிரதிகளை அவர்‌ எழுதி 
வெளியிட்டார்‌. படிப்பறிவற்ற மக்களுக்கானதாக இல்லாமல்‌ நடுத்தர வகுப்பில்‌ 
உள்ளவர்கள்‌ நன்கு புரிந்து மனந்திரும்புவதற்கேதுவான விதமாக அவர்‌ 
பிரதிகளை எழுதினார்‌. “நீங்கள்‌ மனந்திரும்பியிருக்கின்றீர்களா?”' “உங்கள்‌ 


227 ட்‌ 


பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்டி ருக்கின்றனவா?'' “நீங்கள்‌ ஜெபிக்கின்றீர்களா?”" 


15 ௨௦ 


“நீங்கள்‌ கோதுமையா அல்லது பதரா?'' “*விழித்திருங்கள்‌'' “ “நம்முடைய 
நித்திய வீடு” “நான்‌ வருமளவும்‌ உங்களுக்குள்ளதைப்‌ பற்றிக்‌ கொள்ளுங்கள்‌” 
என்பது போன்ற அநேக கைப்பிரதிகளை அவர்‌ எழுதி வெளியிட்டார்‌. 
அவருடைய கைப்பிரதிகள்‌ கிறிஸ்தவ மக்களை எச்சரிப்பதாகவும்‌, 
இரட்சண்யத்திற்கும்‌, பரிசுத்த வாழ்வுக்கும்‌ அவர்களை சவால்விட்டு 
அழைப்பதாகவும்‌, வேத வசனங்களின்‌ வெளிச்சத்தில்‌ தங்களை 
தற்பரிசோதனை செய்யத்‌ தூண்டுவதாகவும்‌ இருந்தன. அவருடைய 
கைப்பிரதிகள்‌ மக்களிடையே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தது 


6 


என்று நாம்‌ சொல்லலாம்‌. 1876 ஆம்‌ அண்டு வரையும்‌ சுமார்‌ ஒரு கோடி 
பிரதிகள்‌ அச்சிட ப்பட்டி ருந்தன. அந்தக்‌ கைப்பிரதிகள்‌ ““பகம்பொன்‌”' (Pபre 
0010) என்று அழைக்கப்படுகின்றன. உலகத்தின்‌ பல்வேறு மொழிகளிலும்‌ 


அவைகள்‌ மொழி பெயர்க்கப்பட்டுள்ளன. 


1845 ஆம்‌ ஆண்டு ஜாண்‌ சார்லஸ்‌ ரைல்‌ மெட்டில்டா சார்லட்‌ 
அம்மையாரை திருமணம்‌ செய்தார்‌. அவருடைய அளவற்ற சிறந்த ஞானம்‌, 
வேதாகம அறிவு, வாக்குவன்மை, அசாதாரண பரிசுத்தம்‌ காரணமாக வெகு 
துரிதமாகவே லிவர்பூல்‌ என்ற பெரும்‌ பட்டணத்தின்‌ முதல்‌ பிஷப்பாக 


இங்கிலாந்து தேச மன்னரால்‌ நியமனம்‌ செய்யப்‌ பெற்றார்‌. 


இங்கிலாந்து தேசத்திலிருந்து தங்கள்‌ அழகு குலுங்கும்‌ நாடு, 
உயிருக்குயிரான அருமைப்‌ பெற்றோர்‌, அன்பான இனம்‌, ஜனம்‌, பெந்து, 
மித்திரர்‌, சுகமான சீதோஷ்ணம்‌, கஷ்டமில்லா வாழ்க்கை யாவையும்‌ தங்கள்‌ 
அன்பின்‌ இரட்சகர்‌ இயேசுவுக்காகப்‌ பலிபீடத்தில்‌ துறந்து தியாக 
மிஷனரிகளாக நம்‌ தமிழ்‌ நாடு வந்து சொல்லொண்ணா கஷ்டங்கள்‌ 
அனுபவித்து, தங்கள்‌ இரத்தத்தை சிந்தி, ஏன்‌? இரத்த சாட்சிகளாகக்‌ கூட 
மரித்து (பரிசுத்த பக்தன்‌ ராக்லாண்டு ஐயர்‌ அவர்கள்‌) ஸ்தாபித்த பரிசுத்த 
திருச்சபை அத்தியட்சாதீனங்களில்‌ இன்று மனந்திரும்பாத, மறுபடியும்‌ 
பிறவாத, ஜென்ம சுபாவம்‌ கொண்ட தமிழ்‌ பேராயர்களின்‌ கொடிகள்‌ 
பறக்கின்றன. எந்த ஒரு பரிசுத்தம்‌, பக்தி, தேவ பயம்‌, ஜெப வாழ்க்கை, சரீர 
ஒடுக்கம்‌, ஆத்தும பாரம்‌, இரக்கம்‌, ஈவு, அன்பு, கருணை, மனச்சாட்சி 
எதுவுமே இல்லாமல்‌ அரசியல்வாதிகள்‌ தங்கள்‌ கட்சிக்காரர்கள்‌ வாழ 
ராஜாங்கம்‌ நடத்துவது போல தங்களுடைய காலத்தில்‌ எந்த அளவுக்கு 
திருச்சபையைத்‌ தீவட்டிக்‌ கொள்ளையிட்டு தங்கள்‌ சந்ததிகள்‌, உற்றார்‌, 
உறவினர்களுக்கு எல்லா நெறி முறைகளையும்‌ மீ றி எந்த அளவுக்கு வேலை 
வாய்ப்புகளை அத்தியட்சாதீனத்தில்‌ போட்டுக்‌ கொடுத்து தங்கள்‌ உலகப்‌ 
பிரகாரமான காரியங்களை எந்த அளவுக்கு பாபேல்‌ கோபுரத்தைப்‌ போல 
உயர்த்திக்‌ கட்டிக்‌ கொள்ளலாம்‌ என்ற ஓரே குறிக்கோளோடு மல்லுக்கட்டி 
நின்று தங்கள்‌ காரியங்களை வெறி பிடித்தவர்கள்‌ போலச்‌ செய்து 
கொண்டிருக்கின்றனர்‌. 

அன்று நாபோத்தை காய்மகாரமாய்‌ அகாப்‌ அரசனும்‌ அவனது 
மனைவி யேசபேலும்‌ தங்களைத்‌ தட்டிக்‌ கேட்க இந்த உலகத்தில்‌ யாருமே 
இல்லை என்ற முரட்டுத்‌ துணிச்சலில்‌ காரியங்களைக்‌ கரத்தில்‌ எடுத்துச்‌ 
செய்து நொடிப்‌ பொழுதில்‌ அந்த ஏழை மனிதனை இருந்த இடம்‌ தெரியாமல்‌ 


7 


செய்தது போல மேற்கண்ட பேராயர்களும்‌ தங்களுடைய துரோகச்‌ 
செயல்களை எதிர்த்துக்‌ கேட்க இந்த வையகத்தில்‌ ஆள்‌ இல்லை என்ற 
பெருமையால்‌ கர்த்தருடைய பயமின்றி, கர்த்தருடைய அக்கினி 
ஜூவாலையான கண்கள்‌ (வெளி 1 :14 ) தங்களைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்‌ 
கின்றன என்ற நடுக்கத்தின்‌ சிந்தையின்றி காரியங்களைச்‌ செய்து 
கொண்டிருக்கின்றனர்‌. வானத்தையும்‌, பூமியையும்‌ படைத்த சர்வ வல்ல 
தேவன்‌ தமது எலியா தீர்க்கனை இவர்களுக்கு எதிராக ஆக்கினைத்‌ தீர்ப்புக்கூற 
முன்பதாகவே அனுப்பிவிட்டார்‌ என்பது இந்த மக்களுக்கு தெரியாது 
போலும்‌! தாங்கள்‌ ஆராதிக்கின்ற தேவன்‌ எப்படிப்பட்ட நீதியின்‌ தேவன்‌ 
என்பதை இந்தப்‌ பேராயர்கள்‌ மற்றும்‌ பெரும்‌ பேராயர்கள்‌ எல்லாரும்‌ கண்டு 
தங்கள்‌ மார்பில்‌ அடித்து மனந்திரும்ப நாம்‌ அவர்களுக்காக ஜெபிப்பதைத்‌ 
தவிர வேறு வழியில்லை. 


மேற்கண்ட தமிழ்நாட்டு பேராயர்களின்‌ பட்டியலில்‌ நமது ஜாண்‌ 
சார்லஸ்‌ ரைல்‌ அவர்களை வைக்க முடியாது. ““பரிசுத்த பிஷப்‌” Holy 
Bishop என்றே அந்த தேவ மனிதர்‌ அழைக்கப்பட்டார்‌. தன்னைத்தனது 21 
ஆம்‌ பிராயத்தில்‌ ஆட்கொண்ட தனது அன்பின்‌ நேசருக்காக அவருடைய 
வாழ்நாட்‌ காலம்‌ முழுவதும்‌ கர்த்தரைப்‌ பிரசிங்கிப்பதிலும்‌, கர்த்தருக்கென்று 
எழுதுவதிலும்‌ செலவிட்டார்‌. ஜேசிரைல்‌ என்ற பெயரில்‌ அவர்‌ எழுதியுள்ள 
பக்தி பரவசமான கிறிஸ்தவ புத்தகங்கள்‌ எத்தனை எத்தனை என்று 
எண்ணுகின்றீர்கள்‌! தங்கள்‌ அன்பின்‌ ஆண்டவர்‌ இயேசுவுக்காக உண்மையும்‌, 
உத்தமமுமாக ஊழியம்‌ செய்து அநேகரை நீதிகுட்படுத்தி எரிந்து ஜொலித்து 
பிரகாசித்த பூர்வ கால பரிசுத்த பக்த சிரோன்மணிகளின்‌ வாழ்க்கை 
வரலாறுகள்‌ பலவற்றைக்‌ கஷ்டப்பட்டுத்‌ தேடிக்‌ கண்டு பிடித்து ' “கடந்த 
நூற்றாண்டின்‌ கிறிஸ்தவ பக்தர்கள்‌ '' என்ற ஒரு அருமையான நூலை எழுதி 
வெளியிட்டார்‌. அந்தப்‌ புத்தகத்திலிருந்து சில அருமையான 
பரிசுத்தவான்களின்‌ வாழ்க்கை வரலாறுகளை நான்‌ தெரிந்தெடுத்து நமது தேவ 
எக்காளத்திலும்‌ கூட வெளியிட்‌ டி ருக்கின்றேன்‌. அவைகளால்‌ தொடப்பட்ட 
தேவ எக்காள சந்தாதாரர்கள்‌ அநேகராவார்கள்‌. எல்லா மகிமையும்‌ நம்‌ 
ஆண்டவர்‌ இயேசுவுக்கே. நான்கு சுவிசேஷங்களின்‌ பேரில்‌ அவர்‌ எழுதிய 
“வியாக்கியான விளக்கங்கள்‌” (Expository Thoughts) கிறிஸ்தவ உலகத்தின்‌ 
பிரசித்தி பெற்ற படைப்புகளாகும்‌. அந்தப்‌ புத்தகங்கள்‌ 1987 ஆம்‌ அண்டு வரை 
7 தடவைகள்‌ திரும்பத்‌ திரும்ப அச்சிடப்பட்டி ருக்கின்றன. கடந்த 20 ஆண்டு 
காலமாக அவைகள்‌ எத்தனை எத்தனையோ அச்சுப்‌ பதிப்புகள்‌ ஏறியிருக்கும்‌ 


என்று நாம்‌ நிச்சயமாக நம்பலாம்‌. 


8 


அந்த பரிசுத்த பக்தனுடைய ஆங்கில எழுத்து நடை மிகவும்‌ 
எளிமையானதாகவும்‌, பக்தி பரவசம்‌ நிரம்பியதாகவுமிருக்கும்‌. அந்தப்‌ 
பரிசுத்தவான்‌ எழுதிய ““பூர்வப்‌ பாதைகள்‌” (எரேமியா 6:16) (Old Paths) என்ற 
அருமையான புத்தகத்திலிருந்து ““இருதயம்‌'' என்ற தலைப்பில்‌ அவர்‌ எழுதிய 
ஒரு பரிகத்த செய்தியை இந்த இதழில்‌ நான்‌ உங்களுக்குத்‌ தந்திருக்கின்றேன்‌. 
ஜெபத்தோடும்‌, தாழ்ந்த தேவ சிந்தையோடும்‌, பொறுமையோடும்‌ வாசித்து 
உங்கள்‌ அவிக்குரிய பரிசுத்த வாழ்வுக்கு 
ஆசர்வாதமாக்கிக்‌ கொள்ளுங்கள்‌. 


ஜாண்‌ சால்ஸ்‌ ரைல்‌ அவர்களின்‌ 


வாழ்க்கையைக்‌ குறித்து விபரமான 


பக்கம 


ம்‌ சர! பம்பு ES iE % 


தகவல்கள்‌ எந்த ஒரு புத்தகங்களிலும்‌ 

திடைக்கவில்லையாதலால்‌ அவரைக்‌ |. க 4 பவனா ௮00 RAL Os) (5 
ர. 1 எமக வம பல்க ஆ 

குறித்து என்னால்‌ விசாலமாக எழுத [225 ஹவா மா (அடி பன்‌ 


முடியவில்லை. மனம்‌ வருந்துகின்றேன்‌. கன்டு தகாத 


தளிகா 


௩ 
க * சூ * 
- 


௪ பரிசுத்தவான்‌ அவருடைய வாபு ப DIES AT LAWIATOTY JUNE 61 
அந்த தத்‌ அவரு சி பல்‌ சர7110 பவனம்‌ unt 1 ran, 


[்‌ » ௪ 4 1. [அ 
நாட்‌ காலம்‌ முழுவதும்‌ தேவனுடைய i ர்‌ க்கல்‌ நல்க: 
» டு தடு அல Tibi MT 3a 25h, a 


சுத்த சத்தியத்தைப்‌ பிரசிங்கித்த மற்றும்‌ [1-2 
சுத்த சத்தியத்தை எழுதிய சிலுவை வீரர்‌ 213 
ஆவார்‌. தனது பிறந்த நாடான 
இங்கிலாந்து தேசத்தையும்‌, உலகத்‌ 
திருச்சபையையும்‌ தனது பரிசுத்த 
எழுத்துக்களால்‌ பரிமளிக்கச்‌ செய்த அந்த பரிசுத்த பிஷப்‌ அவர்கள்‌ தனது 83 
அம்‌ வயதில்‌ 1900 ஆம்‌ ஆண்டு பெப்ரவரி மாதம்‌ தனது ஊழியப்‌ 
பணிகளிலிருந்து ஓய்வு பெற்றார்‌. அதே ஆண்டு ஜூன்‌ மாதம்‌ 10 ஆம்‌ நாள்‌ 
கர்த்தருடைய பரம இளைப்பாறுதலுக்குள்‌ பிரவேசித்தார்‌. அந்த தேவ 
மனிதரின்‌ கல்லறையையும்‌ நீங்கள்‌ இந்தச்‌ செய்தியில்‌ காணலாம்‌. 





தேவ ஜனத்துக்கு மனந்திரும்புதலையும்‌, பாவ மன்னிப்பையும்‌, 
சிலுவையையும்‌, பாடுகள்‌ நிறைந்த இடுக்கமான சிலுவைப்‌ பாதையையும்‌, 
தந்திர சாத்தானாம்‌ பிசாசு அளிக்கும்‌ உலக ஆசீர்வாதம்‌, செழிப்பு, செல்வம்‌, 
கொஞ்ச காலமே நீர்மேல்‌ குமிழியாக நிலைத்திருக்கக்‌ கூடிய அற்பமான சரீர . 
சுகம்‌ போன்ற செழுமையின்‌ உபதேசத்திற்குப்‌ பின்னணியத்திலுள்ள ஆத்தும 
நஷ்டம்‌, நித்திய நரகம்‌ போன்றவற்றின்‌ ஆபத்தைக்‌ குறித்து பிரசிங்கித்த, 
ஈமுதிய அந்த பரிசுத்த பக்தருக்காக நாம்‌ நம்‌ கர்த்தருக்கு துதிசெலுத்துவோம்‌. 

ஆம டை 











இருதயத்தில்‌ சுத்தமுள்ளவர்கள்‌ பாக்கியவான்கள்‌, 
அவர்கள்‌ தேவனை தரிசிப்பார்கள்‌ (மத்‌ 5 : 8) 











(ஜாண்‌ சார்லஸ்‌ ரைல்‌) 


“என்‌ மகனே, உன்‌ இருதயத்தை எனக்குத்‌ தா?” (நீதி 23 : 26) 
உன்‌ இருதயம்‌ தேவனுக்கு முன்பாக செம்மையாக இல்லை” ' (அப்‌ 8: 21) 
கிறிஸ்தவ பக்தி வாழ்வில்‌ மனுஷனின்‌ இருதயம்‌ சிரேஷ்டமானதாகும்‌. 
அதின்‌ காரணமாக இருதயத்திற்கு தேவ மக்கள்‌ பிரதானமான கவனத்தைச்‌ 
செலுத்த வேண்டும்‌ என்று நான்‌ அவர்களைக்‌ கேட்பதைக்‌ குறித்து 
அவர்களிடம்‌ நான்‌ எந்த மன்னிப்பும்‌ கேட்கமாட்டேன்‌. இருதயத்தைக்‌ 
குறித்து நான்‌ உங்களுக்கு சில காரியங்களைப்‌ பேசப்‌ போகின்றேன்‌. நீங்கள்‌ 
உங்கள்‌ கிறிஸ்தவ மார்க்க சம்பந்தமான காரியங்களில்‌ தெளிவாகவும்‌, 
சரியாகவும்‌, வெகு நிச்சயமாகவும்‌ இருக்கலாம்‌. இருப்பினும்‌, இதுகாலம்‌ வரை 
நாசத்திற்கு நேராக வழிநடத்தக்கூடிய விசாலமான பாதையில்‌ நீங்கள்‌ 
சென்றிருக்கின்றீர்கள்‌. உங்கள்‌ இருதயமே மிகவும்‌ முக்கியமானதாகும்‌. 
“உங்கள்‌ இருதயம்‌ கர்த்தருடைய பார்வையில்‌ செம்மையானதாக 


இருக்கின்றதா?” 


உங்களுடைய வெளிப்படையான ஜீவியம்‌ உங்களைச்‌ சுற்றிலும்‌ 
இருக்கின்ற மக்களுடைய கண்களுக்கு முன்பாக நல்லொழுக்கமுடை 
யதாகவும்‌, திருப்திகரமானதாகவும்‌, அழகாகவும்‌, கனம்பெற்றதாகவும்‌ 
காணப்படலாம்‌. உங்களுடைய வாழ்வின்‌ பொது நடத்தையைக்‌ குறித்து 
உங்கள்‌ சபைப்‌ போதகரோ, நண்பர்களோ, அண்டை அயலகத்தாரோ 
உங்களில்‌ முக்கியமாக எந்த ஒரு தவறும்‌ காணாதிருக்கலாம்‌. உங்களுடைய 
இருதயம்தான்‌ பிரதானமானதாகும்‌. அந்த இருதயம்‌ தேவனுடைய 
பார்வையில்‌ செம்மையானதாக இருக்கின்றதா? 


மனதின்‌ விருப்பங்களும்‌, வாஞ்சைகளும்‌ ஒருவனை உண்மைக்‌ 
கிறிஸ்தவனாக மாற்றிவிட முடியாது. உனது ஆத்துமாவில்‌ நல்ல வாஞ்சைகள்‌ 
உனக்கிருக்கலாம்‌. ““நீதிமான்‌ மரிப்பது போல நான்‌ மரிப்பேனாக, என்னுடைய 
முடிவு அவனுடைய முடி வுபோல இருப்பதாக”' (எண்‌ 23:10) என்று கூறிய 


பிலேயாமைப்‌ போல உனக்கு மேலான பரலோக ஆசை இருக்கலாம்‌. 


தேவனுடைய நியாயத்தீர்ப்பைக்‌ குறித்து நீ நினைக்கும்போது நீ உன்னளவில்‌ 


10 


வேளாவேளைகளில்‌ நடுநடுங்குகிறவனாக இருந்திருக்கலாம்‌. அல்லது, தேவ 
மைந்தனின்‌ கரைகாணா எல்லையற்ற கல்வாரி அன்பை நீ நினைக்கும்‌ 
வேளைகளில்‌ உன்‌ கண்களிலிருந்து கண்ணீர்‌ வடிந்து நீ உள்ளம்‌ கசிந்து 
உருகியிருக்கலாம்‌. இவை யாவும்‌ இருந்தபோதினும்‌ இவைகளுக்கு மத்தியில்‌ 
நீநரகத்தின்‌ பாதையில்‌ மெதுவாக நகர்ந்து சென்று கொண்டிருந்திருக்கலாம்‌. 
உன்னுடைய இருதயமே பிரதானமாகும்‌. உனது இருதயம்‌ தேவனுடைய 


பார்வையில்‌ செம்மையானதாக உள்ளதா? 


இருதயத்தைக்‌ குறித்து மூன்று சிரேஷ்டமான காரியங்களை உன்‌ 
மனதில்‌ மிகவும்‌ அழமாக நான்‌ அழுத்திக்‌ கூற விரும்புகின்றேன்‌. 


முதலாவது, கிறிஸ்தவ பக்தி வாழ்வில்‌ இருதயமே மகா பிரதானம்‌ 
என்பதை நான்‌ உனக்கு காண்பிக்க விரும்புகின்றேன்‌ 


இரண்டாவது, தேவனுடைய பார்வையில்‌ செம்மையாக இராத 


இருதயத்தைக்‌ குறித்து நான்‌ உனக்கு விளக்க விரும்புகின்றேன்‌. 


இறுதியாக, கர்த்தர்‌ விரும்பும்‌ உத்தம இருதயத்தின்‌ குணநலன்களை 
நான்‌ உனக்கு முன்பாக வைக்க அசைப்படுகின்றேன்‌. 


தேவன்‌ தாமே இந்தக்‌ கருப்‌ பொருளைக்‌ குறித்து வாசிக்கும்‌ ஒவ்வொரு 
ஆத்துமாவோடும்‌ பேசி அவர்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த 
அவியானவரின்‌ ஆளுகை, அசைவாடுதலின்றி எல்லா பிரசங்கங்களும்‌, 
எழுத்துக்களும்‌ வீணும்‌ விருதாவுமாகும்‌. அந்தப்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ தாமே 
இதை வாசிக்கின்ற அநேகருடைய மனச்சா ட்சிகளோடு பேசி அநேகருடைய 
இருதயங்களை இந்த தேவச்‌ செய்தியின்‌ மூலமாக அம்பு போல ஊடுருவிச்‌ 


செல்லுவாராக! 


கிறிஸ்தவ பக்தி வாழ்வில்‌ இருதயமே மகா பிரதானம்‌ என்பதை நான்‌ 
உனக்குக்‌ காண்பிக்க ஆசைப்படுகின்றேன்‌. அதை நான்‌ உனக்கு எப்படியாக 
ரூபகாரப்படுத்துவேன்‌? அதை நிரூபிக்க நான்‌ எங்கிருந்து வார்த்தைகளைக்‌ 
கொண்டு வருவேன்‌? தேவனுடைய வார்த்தைகளுக்கு மட்டுமே நான்‌ என்‌ 
முகத்தை நோக்குவேன்‌. இந்தவிதமான வாதங்களில்‌ உலகம்‌ எதை தனது 
கருத்தில்‌ கொள்ளுகின்றது என்பதை நான்‌ ஏறிட்டுப்‌ பார்க்கப்‌ போவதில்லை. 
சத்தியத்தைப்‌ பரிசோதிக்க ஒரே ஓரு நிச்சய வழி உண்டு. வேத வாக்கியங்கள்‌ 
என்ன சொல்லுகின்றது? கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தில்‌ என்ன 
எழுதப்பட்டுள்ளது? பரிசுத்த ஆவியானவரின்‌ சிந்தை யாது? என்பதே அது. 


11 


நம்முடைய தீர்மானங்களையும்‌, நம்முடைய கணிப்புகளையும்‌ மேற்கண்ட. 
நிலைமாறா தேவனுடைய நடுவர்‌ மன்றத்தில்‌ நாம்‌ வைக்காத பட்சத்தில்‌ நாம்‌ 
நமக்கு பக்தி உண்டு என்று கூறிக்கொள்ளுவது எல்லாம்‌ வெறும்‌ பாசாங்கே 
தவிர வேறொன்றுமில்லை. 


இருதயம்‌ என்ற அந்தப்‌ பகுதியில்‌ நமது ஆத்துமா அண்டிக்‌ 
கொண்டிருக்கின்றது என்ற ஒரு காரியத்தைக்‌ குறித்து கர்த்தருடைய 
வேதாகமம்‌ போதிக்கின்றது. ““எல்லாக்‌ காவலோடும்‌ உன்‌ இருதயத்தைக்‌ 
காத்துக்கொள்‌, அதினிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும்‌' ' (நீதி4: 23) என்று 
அது சொல்லுகின்றது. நம்முடைய அறிவு, உணர்வு, மனச்சாட்சி, பற்று 
பாசங்கள்‌ யாவும்‌ நமது இருதயத்திற்கு அடுத்த ஸ்தானத்திலுள்ள காரியங்கள்‌ 
மாத்திரமே. இருதயமே மனிதனாவான்‌. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின்‌ 
இருப்பிடம்‌, அதின்‌ ஆரோக்கியம்‌, அதின்‌ சத்துவம்‌, அதின்‌ வளர்ச்சி யாவும்‌ 
இருதயத்திலேயே உள்ளது. ஆத்துமாவை தன்‌ வசம்‌ அங்கும்‌ இங்கும்‌ நகர 
வைத்துக்‌ கொண்டிருக்கும்‌ கீல்‌ இணைப்பு இருதயமாகும்‌. தேவனுக்கு நேராக 
இருதயம்‌ உயிரோடிருந்து ஆவியான்வருடைய ஒவ்வொரு ஏவுதலுக்கும்‌ 
விரைந்து சழ்ப்படி பவனே ஒரு ஜீவனுள்ள கிறிஸ்தவனாவான்‌. இருதயம்‌ 
தன்னளவில்‌ செத்து அவியில்லாத மனுஷன்‌ தேவனுக்கு முன்பாக செத்த 
மனிதனாவான்‌. இருதயமே மனிதனாவான்‌! ஒரு கிறிஸ்தவன்‌ என்ன 
சொல்லுகின்றான்‌? அவன்‌ எதை வெளியரங்கமாக ஓத்துக்‌ 
கொள்ளுகின்றான்‌? ஓய்வு நாளில்‌ அவன்‌ எந்த ஆலயத்துக்கு கர்த்தரை 
தொழுது கொள்ளச்‌ செல்லுகின்றான்‌? தனக்கு முன்பாக வரும்‌ காணிக்கை 
தட்டில்‌ எவ்வளவு காணிக்கை படைக்கின்றான்‌? என்பது போன்ற 
காரியங்களை எல்லாம்‌ நீ எனக்குச்‌ சொல்ல வேண்டாம்‌. அவனுடைய 
இருதயம்‌ எப்படிப்பட்டது என்று நீ எனக்குச்‌ சொல்‌, அவன்‌ யார்‌ என்று நான்‌ 
உனக்குச்‌ சொல்லிவிடுவேன்‌. “அவன்‌ இருதயத்தின்‌ நினைவு 
எப்படியிருக்கிறதோ அப்படியே அவன்‌ இருக்கின்றான்‌ '' ( நீதி 23:7) 


மனிதனின்‌ இருதயத்தையே கர்த்தர்‌ விசேஷமாக உற்று கவனிக்கின்றார்‌ 
என்று வேதாகமம்‌ நமக்குக்‌ கூறுகின்றது. ““மனுஷன்‌ பார்க்கிறபடி. நான்‌ 
பாரேன்‌, மனுஷன்‌ முசுத்தைப்‌ பார்ப்பான்‌, கர்த்தரோ இருதயத்தைப்‌ 
பார்க்கிறார்‌?” (1 சாமு 16 : 7 ) “மனுஷனுடைய வழியெல்லாம்‌ அவன்‌ 
பார்வைக்குச்‌ செம்மையாகத்‌ தோன்றும்‌, கர்த்தரோ இருதயங்களை நிறுத்துப்‌ 
பார்க்கிறார்‌" ( நீதி 21 : 2) மனிதன்‌ பக்தி வாழ்வின்‌ வெளிப்படையான 
காரியங்களில்‌ திருப்தி அடைந்து விடுகின்றான்‌. அனால்‌, கர்த்தரின்‌ கண்கள்‌ 


12 


இன்னும்‌ ஆழமாக ஊடுருவி நோக்குகின்றது. நம்முடைய நோக்கங்களை 
அவர்‌ கனப்படுத்துகின்றார்‌, அனால்‌ அவர்‌ “ஆவிகளை 
நிறுத்துப்‌ பார்க்கின்றார்‌”' (நீதி 16 : 2) “கர்த்தராகிய நானே இருதயத்தை 
ஆராய்கிறவரும்‌, உள்ளந்திரியங்களை சோதித்தறிறெவருமாயிருக்கின்றேன்‌ '" 
( எரேமியா 17 :10) 


இருதயத்தையே முதன்மையாகவும்‌, முக்யெமாகவும்‌ தமக்குக்‌ 
கொடுக்கும்படியாக தேவன்‌ கேட்பதாக பரிசுத்த வேதாகமம்‌ சொல்லுகின்றது 
“என்‌ மகனே, உன்‌ இருதயத்தை எனக்குத்‌ தா”' (நீதி 23 : 26) நாம்‌ தேவனுக்கு 
முன்பாக நமது தலையைத்‌ தாழ்த்தி பக்தியே பொங்கி வழியும்‌ ஒரு 
வாஸ்தவமான முகத்தையும்‌ நமது சரீரத்தையும்‌ அவருடைய ஆலயத்தில்‌ 
அவருக்கு நாம்‌ கொடுத்து ஒரு சத்தமான ''அமென்‌'' குரலையும்‌ நாம்‌ 
எழுப்பலாம்‌. ஆனால்‌, நாம்‌ நம்‌ தேவனுக்கு நமது இருதயத்தைக்‌ கொடுக்காத 
வரை நாம்‌ கொடுக்கும்‌ மற்ற எந்த காரியமும்‌ செப்புக்‌ காசுக்கு உதவாதவை 
என்பதை நாம்‌ மறந்துவிடக்‌ கூடாது. ஏசாயா தீர்க்கனின்‌ நாட்களில்‌ யூத மக்கள்‌ 
ஏராளமானதும்‌, விலை மதிப்புள்ளதுமான: பலிகளை தேவனுக்குச்‌ 
செலுத்தினார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ வாயால்‌ அவரண்டை சேர்ந்து 
தங்கள்‌ உதடுகளினால்‌ மாத்திரம்‌ கர்த்தரைக்‌ கனம்‌ பண்ணினார்கள்‌. அந்த 
மக்களின்‌ இருதயங்கள்‌ கர்த்தரிடமிருந்து வெகு தொலைவில்‌ இருந்ததால்‌ 
அவைகள்‌ எல்லாம்‌ வீணும்‌ வியர்த்தமுமானவைகளாகப்‌ போயிற்று 
(மத்‌ 15 : 8) விக்கிரக ஆராதனைக்கு விரோதமாக யெகூவின்‌ வைராக்கியம்‌ 
மிகவும்‌ மெச்சிக்‌ கொள்ளப்படத்தக்கதாகவிருந்தது. பாகாலின்‌ சிலைகளை 
எல்லாம்‌ தகர்த்து, கோவில்களை இடித்து தரைமட்டமாக்கி, பாகால்‌ 
தர்க்கத்தரிசிகளை எல்லாம்‌ ஒருவரும்‌ தப்பவிடாமல்‌ வெட்டிப்‌ போட்ட 
காரியங்கள்‌ எல்லாம்‌ வெளிப்படையான வெகுமதிகளுக்கு உரிய 
செயல்கள்தான்‌. அந்த நல்ல செயல்களை எல்லாம்‌ அவனுடைய வாழ்வில்‌ 
இருந்த ஒரு மாபெரும்‌ கறை அழித்து நாசமாக்கிவிட்டது. *“ஆனாலும்யெகூ 
இஸ்ரவேலின்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ நியாயப்பிரமாணத்தின்படி தன்‌ முழு 
இருதயத்தோடும்‌ நடக்க கவலைப்படவில்லை” ( 2 இரா 10 : 31) என்று 
கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது. தன்னுடைய மனைவியிடம்‌ 
கணவன்‌ எதிர்பார்க்கும்‌ இருதயம்‌, தங்கள்‌ பிள்ளையிடம்‌ பெற்றோர்‌ 
எதிர்பார்க்கும்‌ இருதயம்‌, தங்களைக்‌ கிறிஸ்தவர்கள்‌ என்று உலகுக்கு 
கூறிக்கொள்ளும்‌ தமது ஜனத்திடம்‌ தேவன்‌ எதிர்பார்க்கும்‌ இருதயம்‌ அது. 


மனிதனின்‌ சரீரத்தில்‌ இருதயம்‌ எப்படி ப்பட்டது? அவனுடைய சரீரம்‌ 
முழுமைக்கும்‌ இருதயம்‌ மிகவும்‌ கேந்திரமான பகுதியாகும்‌. ஒரு மனிதன்‌ 


13 


வியாதி கொண்டவனாக அல்லது அவயவங்கள்‌ இல்லாதவனாக அல்லது 
காயப்பட்டவனாக பல ஆண்டு காலம்‌ ஒரு வேளை உயிர்‌ வாழலாம்‌. ஆனால்‌, 
ஒரு மனிதனுடைய இருதயத்தை நீ காயப்படுத்திவிட்டால்‌ அவனால்‌ உயிர்‌ 
வாழ இயலாது. கிறிஸ்தவத்தில்‌ இருதயமும்‌ அப்படிப்பட்டதேயாகும்‌. 
வாழ்வின்‌ ஜீவ ஊற்று இருதயமாகும்‌. 


ஒரு மரத்திற்கு அதின்‌ வேர்‌ எப்படி ப்பட்டது? அந்த மரத்தின்‌ உயிர்‌ 
வாழ்க்கைக்கும்‌, அதின்‌ வளர்ச்சிக்கும்‌, அதின்‌ கனி கொடுத்தலுக்கும்‌ அதின்‌ 
வோர்‌ ஜீவாதாரமாகும்‌. நீ அதின்‌ களைகளைத்‌ தறித்துப்‌ போடு, அதின்‌ 
அடிமரத்தை வெட்டிச்‌ சேதப்படுத்து, அந்த மரம்‌ இன்னும்‌ உயிர்பெற்று 
வளரக்கூடும்‌. ஆனால்‌, நீ அதின்‌ வேரை துண்டிப்பாயானால்‌ அது உடனே 
முற்றும்‌ பட்டுப்போகும்‌. அதைப்‌ போல இருதயம்‌ வாழ்வின்‌ ஆணி வேராகும்‌. 


ஒரு கடி. காரத்திற்கு அதின்‌ பிரதான கம்பிச்‌ சுருள்‌ ( Main Spring ) 
எத்தகையது? அந்தக்‌ கடிகாரத்தின்‌ எல்லா அசைவுகளுக்கும்‌, 
இயக்கங்களுக்கும்‌ அது ஆதி காரணமானது. அந்தக்‌ கடிகாரத்தின்‌ எல்லா 
பிரயோஜனங்களுக்கும்‌ அந்தக்‌ கம்பிச்‌ சுருள்தான்‌ இரகசியம்‌. கடி காரத்தின்‌ 
முகப்பும்‌, எண்களும்‌ திறமையாகச்‌ செய்யப்பட்டிருக்கலாம்‌. அனால்‌, பிரதான 
கம்பிச்‌ சுருளில்‌ ஏதாவது. பழுதிருந்தால்‌ அதின்‌ முழு ஓட்டமுமே 
ஸ்தம்பித்‌ துவிடும்‌. அதைப்‌ போலவே கிறிஸ்தவ பக்தி வாழ்வில்‌ இருதயமும்‌ 
இருக்கின்றது. அது ஜீவ வாழ்வின்‌ பிரதான கம்பிச்‌ சுருளாகும்‌. 


நீராவி எந்திரத்திற்கு நெருப்பு எப்படி ப்பட்டது? அதினுடைய எல்லா 
இயக்கங்களுக்கும்‌, சக்திக்கும்‌ அதுவே காரணமாகும்‌. நீராவி எந்திரத்தின்‌ 
பாகங்கள்‌ கனகச்சிதமாக உருவாக்கப்பட்டிருக்கலாம்‌. அதின்‌ ஒவ்வொரு 
திருகாணியும்‌, வால்வுகளும்‌, இணைப்புகளும்‌, வளைந்த அச்சுகளும்‌ 
அதினதின்‌ இடத்தில்‌ நேர்த்தியாகப்‌ பொருத்தப்பட்டி ருக்கலாம்‌. ஆனால்‌, 
சூடுண்டாக்கும்‌ அடுப்பும்‌ நீராவியை உற்பத்தி செய்கின்ற அங்குள்ள 
தண்ணீரும்‌ குளிர்ச்சியாக இருந்தால்‌ அந்த எந்திரத்தால்‌ எந்த ஒரு பயனும்‌ 
கிடையாது. அந்த நீராவி எந்திரத்தைப்‌ போலவே கிறிஸ்தவ பக்தி மார்க்கத்தில்‌ 
இருதயமும்‌ உள்ளது. பரத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து இருதயத்தை 
அனல்‌ மூட்‌ டாவிட்டால்‌ அதினால்‌ எந்த ஒரு பயனும்‌ கிடையாது. 


உங்களைச்‌ சுற்றிலும்‌ உள்ள திரள்‌ கூட்டமான ஜனங்கள்‌ பக்தி 
வாழ்க்கைக்கு ஏன்‌ முக்கியத்துவம்‌ கொடுப்பதில்லை என்பதை நீங்கள்‌ 
எப்பொழுதாவது யோசித்துப்‌ பார்த்திருக்கின்றீர்களா? அவர்களுக்கு 
உண்மையில்‌ தேவனைப்‌ பற்றியோ அல்லது கிறிஸ்துவைப்‌ பற்றியோ அல்லத) 


14 


வேதாகமம்‌, மோட்சம்‌, நரகம்‌, நியாயத்தீர்ப்பு, முடி வில்லாத நித்தியம்‌ எதைக்‌ 
குறித்தும்‌ அவர்களுக்கு கொஞ்சமும்‌ கவலையும்‌, அக்கறையும்‌ கிடையாது. 
தாங்கள்‌ புசிப்பதைக்‌ குறித்தும்‌, தாங்கள்‌ குடிப்பதைக்‌ குறித்தும்‌, தாங்கள்‌ 
உடுத்துவதைக்‌ குறித்தும்‌, எவ்வளவு பணம்‌ சம்பாதிக்க முடியும்‌ அல்லது எந்த 
அளவிற்கு உலக இன்பங்களை அனுபவிக்கலாம்‌ என்பதைக்‌ குறித்துமே தவிர 
அந்த மக்களுக்கு வேறு எதைச்‌ குறித்தும்‌ கவலை கிடையாது. அவர்களுடைய 
இருதயம்‌ செம்மையானதாக இல்லாதிருப்பதே அதற்கான காரணமாகும்‌. 
தேவனுக்கடுத்த காரியங்களைக்‌ குறித்து அவர்களுக்கு கிஞ்சித்தும்‌ பசி தாகம்‌ 
கிடையாது. அவிக்குரிய காரியங்களைக்‌ குறித்து ஒரு நாட்டமோ அல்லது 
தேட்டமோ எதுவும்‌ அவர்களுக்குக்‌ கிடையாது. கடிகாரத்தைப்‌ 
போல அவர்களுக்கு ஒரு பிரதான கம்பிச்‌ சுருள்‌ தேவையாகும்‌. ஆம்‌, 
அவர்களுக்கு ஒரு நவமான இருதயம்‌ தேவை. “ஞானத்தைக்‌ கொள்ளும்படி 
மூடன்‌ கையில்‌ ரொக்கம்‌ என்னத்திற்கு? அதின்மேல்‌ அவனுக்கு 
மனதில்லையே?”” ( நீதி 17 : 16) 


வருடத்திற்கு வருடம்‌ எத்தனையோ சுவிசேஷப்‌ பிரசங்கங்களைக்‌ 
கேட்ட போதினும்‌ மக்கள்‌ அதினால்‌ தொடப்படாமல்‌ அப்படியே 
இருப்பதின்‌ காரணம்‌ உங்களுக்குத்‌ தெரியுமா? “மோட்சப்‌ பிரயாணம்‌” 
புத்தகத்தில்‌ நாம்‌ ““நம்பிக்கையிழவு'' என்ற ஒரு இடத்தைக்‌ குறித்து நாம்‌ 
வாசிக்கின்றோம்‌. அந்த உளையில்‌ கிறிஸ்தியான்‌ தவறி விழுந்து வெகு 
பாடுபடுகின்றான்‌. அந்த உளையைச்‌ சரிப்படுத்த லட்‌ சாதி லட்சம்‌, கோடானு 
கோடி வண்டிப்‌ பாரம்‌ கொண்ட ஆரோக்கியமான உபதேசங்களைக்‌ 
கொண்டு வந்து கொட்டினபோதினும்‌ அந்த இடம்‌ இன்னும்‌ அப்படியே 
இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதுபோல, மேலே கண்ட மக்கள்‌ 
அவ்வப்போது மனச்சாட்சியில்‌ குத்தப்பட்ட போதினும்‌, அவர்கள்‌ 
உணர்வுகள்‌ விழித்துக்கொண்ட போதினும்‌ அவர்கள்‌ ஏன்‌ இன்னும்‌ 
இரட்சிப்பைக்‌ கண்டடைய கால தாமதம்‌ செய்கின்றனர்‌? அதின்‌ ஒரே 
காரணம்‌ அவர்களின்‌ இருதயங்கள்‌ சரியில்லை என்பதுதான்‌. சில இரகசிய 
பாவச்‌ சங்கிலிகள்‌ அவர்கள்‌ எந்தவிதத்திலும்‌ அங்கும்‌ இங்கும்‌ நகராதபடி 
அவர்களை பூமியோடு இழுத்துக்கட்டி வைத்திருக்கின்றது. அவர்களுக்கு ஒரு 
நவமான இருதயம்‌ அவசியம்‌ வேண்டும்‌. அவர்களுடைய சித்திரம்‌ 
எசேக்கியேல்‌ தீர்க்கனால்‌ தேளிவாக வரையப்பட்டுள்ளது. “ஜனங்கள்‌ கூடி 
வருகிற வழக்கத்தின்படி. உன்னிடத்தில்‌ வந்து உனக்கு முன்பாக என்‌ ஜனங்கள்‌ 
போல்‌ உட்கார்ந்து, உன்‌ வார்த்தைகளைக்‌ கேட்கிறார்கள்‌, ஆனாலும்‌ அவர்கள்‌ 
அவைளின்படி. செய்கிறதில்லை (எசே 33 : 31). 


15 


பல்லாயிரக்கணக்கான பெயர்‌ கிறிஸ்தவ மக்கள்‌ சுடைசியில்‌ 
பரிதாபகரமாக நஷ்டப்பட்டு நித்திய நசரகத்துக்கு செல்லுவதற்கான காரணம்‌ 
உங்களுக்குத்‌ தெரியுமா? தேவன்‌ தங்களுக்கு இரட்சண்யத்தை தரவில்லை 
என்று அவர்களால்‌ சொல்ல முடியாது. கிறிஸ்து இரட்சகர்‌ தங்களுக்கு 
அழைப்புகள்‌ கொடுக்கவில்லை என்று அவர்களால்‌ பேச இயலாது. இல்லவே 
இல்லை ““எல்லாம்‌ ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள்‌”' (லூக்கா 14:17) என்று 
இரட்சகர்‌ அழைத்ததை அவர்கள்‌ அறிக்கை செய்தே ஆக வேண்டும்‌. 
அவர்களுடைய அழிவுக்கு அவர்களே காரணம்‌ என்று அவர்கள்‌ 
இருதயங்களே அவர்களுக்கு விரோதமாகச்‌ சாட்சியிடும்‌. ஜீவ ரட்சைப்‌ படகு 
அவர்கள்‌ உடைந்த கப்பலுக்கு அருகில்‌ வந்த போதினும்‌ அவர்கள்‌ அதில்‌ ஏறித்‌ 
தப்பித்துக்‌ கொள்ள விரும்பவில்லை. இரட்சகர்‌ எத்தனை தரமோ 
அவர்களைத்‌ தம்மண்டை கூட்டிச்‌ சேர்த்துக்‌ கொள்ள அழைத்தபோதினும்‌ 
அவரண்டை செல்லுவதற்கு அவர்களுக்கு மனதில்லாமல்‌ போயிற்று (மத்‌ 23 : 
37) அவர்கள்‌ ஒளியைப்‌ பார்க்கிலும்‌ இருளையே அதிகமாக நேசித்தார்கள்‌. 
அவர்கள்‌ இருதயம்‌ செம்மையானதாக இருக்கவில்லை. 


கிறிஸ்தவ பக்தி வாழ்வில்‌ இருதயத்தின்‌ மகா முக்கியத்துவத்தைக்‌ 
குறித்து நான்‌ போதுமான அளவு உங்களுக்கு விளக்கிவிட்டேன்‌ என்று 
நினைக்கின்றேன்‌. இந்தப்‌ பொருளைக்‌ குறித்து நான்‌ இத்தனை அழுத்தமாகக்‌ 
கூறியதில்‌ காரணம்‌ இருக்கவே செய்கின்றது. உங்கள்‌ இருதயம்‌ 
செம்மையானதாக இருக்கின்றதா? உங்கள்‌ இருதயம்‌ உங்கள்‌ அண்டவருக்கு 


முன்பாக செம்மையாக இருக்கின்றதா? 


இரண்டாம்‌ நிலையில்‌ தேவனுக்கு முன்பாக சரியில்லாத இருதயத்தைக்‌ 
குறித்து நான்‌ உனக்குக்‌ காண்பிக்க விரும்புகின்றேன்‌. சரியான இருதயம்‌ 
அடுத்தது தவறான இருதயம்‌ ஆகிய இரண்டு விதமான இருதயங்கள்தான்‌ 
இருக்கின்றன. 


தவறான இருதயம்‌ ஜென்ம சுபாவமான இருதயமாகும்‌. அந்த 
இருதயத்தோடேயேதான்‌ நாம்‌ எல்லாரும்‌ இந்த உலகத்தில்‌ வந்து 
பிறந்திருக்கின்றோம்‌. சில அறியாமை கொண்ட மக்கள்‌ சில மனிதர்களை 
“நல்ல இருதயம்‌ கொண்டவர்கள்‌” ' என்று அழைப்பதை நாம்‌ காண்கின்றோம்‌. 
ஆதாமும்‌, ஏவாளும்‌ என்றைக்கு பாவத்தில்‌ வீழ்ந்தார்களோ அன்றைக்கே 
பாவம்‌ உலகில்‌ பிரவேசித்துவிட்டது. அதின்‌ பின்னர்‌ உலகத்தில்‌ வந்து 
பிறக்கும்‌ ஆணும்‌, பெண்ணும்‌ பாவத்திலேயே, பாவ சுபாவத்துடன்‌ வந்து 
பிறக்கின்றனர்‌. ஒவ்வொரு இயற்கையான இருதயமும்‌ தவறான இருதயமாகும்‌. 


16 


நீ பிறந்ததிலிருந்து இதுவரை பரிசுத்த ஆவியானவரால்‌ நீ மாற்றப்படாத 
பட்சத்தில்‌ உன்‌ இருதயம்‌ நல்லதோர்‌ இருதயம்‌ அல்ல என்பதை இந்த நாளில்‌ 


நினைவில்‌ வைத்துக்‌ கொள்‌. 


ஜென்ம சுபாவ இருதயத்தைக்‌ குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன 
சொல்லுகின்றது? மிகவும்‌ பயபக்தியான அழ்ந்த உண்மைகளையும்‌, அதே 
சமயம்‌ வேதனையான சத்தியத்தையும்‌ அது நமக்குத்‌ தெரிவிக்கின்ற து. 
்‌ எல்லாவற்றைப்‌ பார்க்கிலும்‌ இருதயமே திருக்குள்ளதும்‌, மகா 
கேடுள்ளதுமாயிருக்கிறது'' (எரேமியா 17 : 9 ) என்றும்‌ '“இருதயத்து 
நினைவகளின்‌ தோற்றமெல்லாம்‌ நித்தமும்‌ பொல்லாதது”: (அதி 6:5) 
என்றும்‌ ““மனுப்புத்திரரின்‌ இருதயம்‌ தீமையினால்‌ நிறைந்திருக்கிறது”்‌ 
( பிர 9 : 3) என்றும்‌ “மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத 
சிந்தனைகளும்‌, விபச்சாரங்களும்‌, வேசித்தனங்களும்‌, கொலை 
பாதகங்களும்‌, களவுகளும்‌, பொருளாசைகளும்‌, துஷ்டத்தனங்களும்‌, கபடும்‌, 
காம விகாரமும்‌, வன்கண்ணும்‌, தூஷணமும்‌, பெருமையும்‌, மதிகேடும்‌ 
புறப்பட்டு வரும்‌”: ( மாற்‌ 7 : 21, 22) என்றும்‌ சொல்லுகின்றது. உண்மையில்‌ 
மனித இருதயத்தை மிகவும்‌ அதிகமாக தாழ்த்திச்‌ சொல்லுகின்ற ஒரு 
படம்தான்‌ இது! இந்தக்‌ காரியங்களின்‌ வித்துக்கள்‌ இந்த உலகத்தில்‌ ஒரு 
தடவை பிறந்த யாவருடைய இருதயத்திலும்‌ இருக்கின்றது. ஜென்ம சுபாவம்‌ 
கொண்ட இருதயம்‌ ஒவ்வொன்றும்‌ நிச்சயமாக முற்றும்‌ தவறானது என்று 
நான்‌ சொல்லுவேன்‌. 


ஜென்ம சுபாவம்‌ கொண்டதும்‌, தேவனால்‌ மாற்றப்படாததுமான 
பொல்லாத இருதயத்தைக்‌ குறித்த பொதுவான அடையாளம்‌ ஏதாகிலும்‌ 
உண்டுமா? நிச்சயமாக உண்டு, பொல்லாத இருதயத்தைக்‌ குறித்து தேவ 
ஆவியானவர்‌ “கல்லான இருதயம்‌'' ( எசே 11 : 9 ) என்ற மிகப்‌ 
பொருத்தமானதும்‌, போதனைகள்‌ நிறைந்ததுமான உதாரணத்தை நமக்குத்‌ 
தந்திருக்கின்றார்‌. நான்‌ அதைக்‌ குறித்து சில வார்த்தைகள்‌ உங்களிடம்‌ பேச 
விரும்புகின்றேன்‌. கர்த்தர்‌ தாமே அதைப்‌ புரிந்து கொள்ளத்தக்கதான 
ஞானத்தை உங்களுக்குத்‌ தந்தருள்வாராக. 


கல்லானது கடினமானது 
உலகத்திலுள்ள அனைத்து மக்களுக்கும்‌ கல்லானது கடினமானது 


என்பது நன்கு தெரியும்‌. அது இணக்கமற்றது, வளைந்து கொடுக்காத து, 
அழுத்தி அமுக்க முடியாதது. கல்லானது உடைந்து நொறுங்கும்‌, ஆனால்‌ 


17 


அது ஒருக்காலும்‌ வளைந்து கொடுக்காது. ““கல்லைப்‌ போன்ற கடினம்‌'' என்ற 
வழக்கச்‌ சொல்‌ உலகம்‌ எங்கும்‌ உள்ளது. கார்ன்வால்‌ கடற்கரையை ஒட்டி 
நீண்ட நெடுஞ்‌ சுவராக நின்று கொண்டிருக்கும்‌ சலவைக்‌ கல்‌ பெரும்‌ 
பாறைகளை நீங்கள்‌ கவனித்தீர்களா? கடந்த 4000 அண்டு காலமாக மாபெரும்‌ 
அட்லாண்டிக்‌ சமுத்திரமானது அதை இரவும்‌ பகலும்‌ 24 மணி நேரமும்‌ 
தொடர்ந்து மோதி அடித்துக்‌ கொண்டிருக்கின்றபோதினும்‌ அது எந்த ஒரு 
மாற்றமும்‌ இல்லாமல்‌ இன்றும்‌ அப்படி யே நின்று கொண்டிருக்கின்றது. 4000 
ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த அந்தப்‌ பாறைகளின்‌ பழைய கடினம்‌, 
மாற்றமில்லாத தன்மை, சற்றும்‌ அசைந்து கொடுக்காத நிலை நீடித்துக்‌ 
கொண்டே இருக்கின்றது. அந்தக்‌ கருங்கல்‌ பாறைகளைப்‌ போன்றதுதான்‌ 
ஜென்ம சுபாவ இருதயமாகும்‌. வாழ்க்கையில்‌ பாடுகள்‌, உபத்திரவங்கள்‌, 
இழப்புகள்‌, சிலுவைகள்‌, பிரசங்கங்கள்‌, தேவ ஆலோசனைகள்‌, ஆவிக்குரிய 
புத்தகங்கள்‌, நெஞ்சைத்‌ தொட்டு நிற்கும்‌ கிறிஸ்தவ துண்டுப்‌ பிரசுரங்கள்‌ 
இப்படியான எதுவும்‌ அந்தக்‌ கல்லான இருதயத்தை இளகச்‌ செய்ய 
முடிவதில்லை. தேவனே பரத்திலிருந்து இறங்கி வந்து அதை 
மாற்றமடையப்பண்ணும்‌ வரை அது அசையாமல்‌ அப்படியே இருக்கின்றது. 
உண்மைதான்‌, தேவனுடைய வார்த்தையின்படி. ஜென்ம சுபாவமுள்ள 


இருதயம்‌ கல்லான இருதயம்தான்‌. 
கல்லானது குளிர்ச்சியானது 


ஒரு கல்லை நீங்கள்‌ தொடுவீர்களானால்‌ உடன்‌ தானே “'ஜில்‌'' என்ற 
ஐஸ்‌ கட்டியைத்‌ தொடுவது போன்ற ஒரு குளிர்ச்சியின்‌ உணர்வு உங்களுக்கு 
உண்டாவதை நீங்கள்‌ உணருவீர்கள்‌. ஒரு சரீரத்தையோ அல்லது ஒரு 
மரத்தையோ அல்லது பூமியையோ தொடுவது போல கல்லைத்‌ தொடுவது 
இருக்காது. ““கல்லைப்‌ போன்ற குளிர்‌'' என்ற பழமொழி எல்லாருடைய 
வாயிலும்‌ உள்ளது. மேற்கத்தைய நாடுகளில்‌ பெரிய பெரிய கிறிஸ்தவ 
தேவாலயங்களில்‌ பளிங்கு கற்களினால்‌ செய்யப்பட்டு வைக்கப்பட்டி ருக்கும்‌ 
பண்டைய சிலைகள்‌ அந்த தேவாலயங்களில்‌ கொடுக்கப்படும்‌ 
ஆயிரக்கணக்கான பிரசங்கங்களைக்‌ கேட்டுக்‌ கொண்டே இருக்கின்றன. 
எத்தனை, எத்தனை பிரசங்கங்களை அவைகள்‌ கேட்டாலும்‌ அவைகள்‌ எந்த 
ஒரு உணர்ச்சியையும்‌ காண்பிப்பதில்லை. அந்தச்‌ சிலைகளின்‌ முகமோ 
அல்லது அதின்‌ தசைகளோ அந்தப்‌ பிரசங்கங்களைக்‌ கேட்கும்‌ போது 
சுருங்குவதோ அல்லது அசைவதோ இல்லை. அதைப்‌ போலவேதான்‌ ஜென்ம 
சுபாவம்‌ கொண்ட இருதயமும்‌ இருக்கின்றது. அவிக்குரிய உணர்வுகள்‌ 
அனைத்திற்கும்‌ அது அநாதையானது. இரட்சகர்‌ இயேசுவின்‌ சிலுவை 


18 


மரணத்தைக்‌ குறித்த சரித்திரம்‌ அதற்கு எந்த ஒரு கவலையையும்‌ உண்டாக்காது. 
உலகத்தில்‌ கடைசியாக எழுதப்பட்ட ருசிகரமான நாவலில்‌ அதற்கு விருப்பம்‌ 
கிடையாது. ஒரு கொடிய ரயில்‌ விபத்து, பல நூற்றுக்கணக்கான மக்களை 
மூழ்க்கடி த்த ஒரு கப்பற்‌ சேதம்‌, அல்லது துயரமான ஒரு தூக்குத்‌ தண்டனை 
எதிலும்‌ அதற்கு உணர்ச்சிப்‌ பெருக்கு கிடையாது. தேவன்‌ பரத்திலிருந்து 
அக்கினியை அனுப்பி அதை சூடுண்டாக்கும்‌ நாள்‌ மட்டாக ஜென்ம சுபாவ 
இருதயமுள்ள மனிதன்‌ பக்தி வாழ்வில்‌ எந்த ஒரு வாஞ்சையற்றவனாகவே 
இருக்கின்றான்‌. அந்த இருதயம்‌ கல்லான இருதயம்‌ என்று 
அமழைக்கப்படுவதற்கு முற்றுமாக பாத்திரமானதே! 


கல்லானது சாபடிக்கு உதவாத பாழ்‌ நிலம்‌ 


எந்தவிதமான பாறைகளானாலும்‌ சரியே அதில்‌ நீங்கள்‌ பயிரிட்டு 
விளைச்சலைக்‌ கண்டு கொள்ள முடியாது. நம்‌ இங்கிலாந்து தேசத்திலுள்ள 
ஸ்னோடன்‌ மற்றும்‌ நெவிஸ்‌ மலை உச்சிகளில்‌ தானியங்களை பயிரிட்டு 
உங்கள்‌ களஞ்சியங்களை நிரப்ப இயலாது. கருங்கல்லானாலும்‌, 
சலவைக்கல்லானாலும்‌, சுண்ணாம்புக்‌ கல்லானாலும்‌ எந்த ஒரு சுல்லிலும்‌ 
நீங்கள்‌ கோதுமையை அறுவடை செய்யக்‌ கூடாது. அதே சமயம்‌ நம்‌ நாட்டின்‌ 
செழிப்பான பகுதிகளான நார்‌ஃபோக்‌, ஸஃபோக்‌, கேம்பிரிட்ஜ்‌ ஷயர்‌ போன்ற 
இடங்களில்‌ நீங்கள்‌ பொறுமையோடு பயிரிட்டு நல்ல விளைச்சலைக்‌ 
கண்டடைவீர்கள்‌. அனால்‌, கல்லில்‌ பயிரிட்டு ஒரு பைசா மதிப்புள்ள 
தானியத்தைக்‌ கூட உங்களால்‌ பெற்றுக்கொள்ள இயலாது. ஜென்ம 
சுபாவத்தை உடைய இருதயமும்‌ அதைப்‌ போன்றதேதான்‌. அந்த இருதயம்‌ 
பச்சாதாபம்‌, விசுவாசம்‌, அன்பு, தேவ பயம்‌, பரிசுத்தம்‌, மனத்தாழ்மை போன்ற 
எந்த ஒரு பக்தியின்‌ அறிகுறியே தெரியாத பாழான விடாய்த்த பூமி. தேவன்‌ 
அந்த இருதயதை உடைத்து அதை ஒரு புதிய சீருக்கு கொண்டு வராத வரை 
அது அவருக்கு புகழ்ச்சியாக எந்த ஒரு கனியையும்‌ பிறப்பிக்க மாட்டாது. 
ஜென்ம சுபாவம்‌ கொண்ட இருதயம்‌ கல்லானதோர்‌ இருதயம்‌ என்று 
அழைக்கப்படுவது எத்தனை உண்மை பாருங்கள்‌! 

கல்லானது செத்ததாகும்‌ 

கல்லானது காணாது, கேட்காது, அசையாது மட்டுமல்ல அது 
வளரவும்‌ செய்யாது. பரலோக ராஜ்யத்தின்‌ மாட்சிகளையும்‌, மகிமைகளையும்‌ 
அதற்கு விவரித்துச்‌ சொல்லுங்கள்‌, அவைகளின்‌ மேல்‌ அது பிரியம்‌ 
கொள்ளாது. அக்கினியும்‌, கந்தகமும்‌ ஓய்வின்றி எரிந்து கொண்டி ருக்கும்‌ நரக 


19 


பாதாளத்தைக்‌ குறித்து அதை எச்சரியுங்கள்‌, அதினால்‌ அது பயமடையா து. 
கெர்ச்சிக்கின்ற சிங்கம்‌ வருகின்றது அல்லது கொடிய பூமியதிர்ச்சி 
வருகின்றது, அதற்கு ஓடித்‌ தப்பித்துக்‌ கொள்‌ என்று அதினிடம்‌ 
சொல்லுங்கள்‌, அது சலனமடையாது. நம்‌ நாட்டிலுள்ள பேஸ்‌ கன்மலை 
மற்றும்‌ மவுண்ட்‌ பிளாங்‌ மலைகள்‌ கடந்த 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக 
எப்படி. இருந்தனவோ அப்படியே இன்றும்‌ இருக்கின்றன. சாம்ராஜ்யங்கள்‌ 
எழும்பினதையும்‌, அவைகள்‌ தரைமட்டமாக வீழ்ச்சியடைந்ததையும்‌ 
அவைகள்‌ கண்டவைகள்‌. ஆனால்‌, அவைகள்‌ கொஞ்சம்‌ கூட 
மாற்றமடையாமல்‌ அப்படியே நின்று கொண்டிருக்கின்றன. அவைகள்‌ 
உயரமாகவோ அல்லது அகலமாகவோ அல்லது விரிவடைந்தோ செல்லாமல்‌ 
நோவா பேழையை விட்ட நாளில்‌ அவைகள்‌ எப்படியிருந்ததோ அப்படியே 
இன்றும்‌ இருக்கின்றன. அந்த மலைகளைப்‌ போலவேதான்‌ ஜென்ம சுபாவ 
இருதயமும்‌ உள்ளது. ஆவிக்குரிய வாழ்வின்‌ ஒரு சிறிய நெருப்புப்‌ பொரி கூட 
அதில்‌ கிடையாது. தேவன்‌ தம்முடைய பரிசுத்த அவியானவரை அனுப்பும்‌ 
நாள்‌ மட்டாக மெய்யான பக்தி வாழ்வைக்‌ குறித்த எந்த ஒரு அசைவும்‌ 
இல்லாமல்‌ அந்த இருதயம்‌ கடினமான கருங்கல்லாகக்‌ கிடக்கின்றது. கல்லான 
இருதயம்‌ என்று தேவன்‌ அதை அழைப்பது எத்தனை உண்மை என்று 
பாருங்கள்‌. 
கல்லான ஜென்ம சுபாவ இருதயம்‌ உங்களுக்கு முன்பாக வைக்கப்‌ 
பட்டுள்ளது. அந்த இருதயத்தை நீங்கள்‌ பாருங்கள்‌. அந்த இருதயத்தைக்‌ 
குறித்து நீங்கள்‌ சிந்தியுங்கள்‌. நான்‌ வரைந்த படத்தின்‌ வெளிச்சத்தில்‌ அதை 
உங்கள்‌ மட்டாக பரிசோதித்துப்‌ பாருங்கள்‌. ஒருக்கால்‌ உங்கள்‌ இருதயம்‌ 
இதுவரை மாற்றமடையாமல்‌ இருக்கலாம்‌. ஒருக்கால்‌ அது நீங்கள்‌ இந்த 
உலகத்தில்‌ வந்து பிறந்தபொழுது எப்படி இருந்ததோ அதைப்போன்றே 
இன்றும்‌ இருக்கலாம்‌. அப்படியானால்‌, நான்‌ உங்களுக்குச்‌ சொல்லுவதை 
நினைவில்‌ வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. உங்களுடைய இருதயம்‌ தேவனுடைய 


பார்வையில்‌ செம்மையானதாக இருக்கவில்லை. 


இந்த உலகத்தில்‌ நன்மை செய்வதற்கு அத்தனையான ஒரு கஷ்டம்‌ 
இருப்பதன்‌ காரணத்தை நீங்கள்‌ அறிவீர்களா? மிகவும்‌ சொற்பமான மக்கள்‌ 
மாத்திரமே தேவனுடைய சுவிசேஷத்தை விசுவாசித்து அவருடைய 
உண்மையான தேவப்‌ பிள்ளைகளாக இருப்பதை நீங்கள்‌ கவனிக்கின்றீர்களா? 
மனிதனின்‌ ஜென்ம சுபாவம்‌ கொண்ட அவனது கல்லான கடின இருதயமே 
அதற்குக்‌ காரணமாகும்‌. தனக்கு நலமானது எது என்பதை அவனால்‌ காணவும்‌ 
முடியவில்லை, அவனால்‌ உணர்ந்து கொள்ளவும்‌ இயலவில்லை. ஜென்ம 


20 


சுபாவமுடைய இருதயம்‌ தவறானது என்பதை நான்‌ கண்ணீரோடு நினைவு 


கூறுகின்றேன்‌. 


மனிதர்‌ தங்கள்‌ பாவங்களில்‌ மரித்தால்‌ அவர்களின்‌ நிலைமையானது 
மிகவும்‌ பரிதபிக்கப்படத்தக்கதாகும்‌ என்பதன்‌ காரணத்தை நீங்கள்‌ 
அறிவீர்களா? மெய்யான தேவ ஊழியர்கள்‌ தேவனைச்‌ சந்திக்க 
அயத்தமில்லாமல்‌ பாவத்தில்‌ மரிக்கின்ற மக்களைக்‌ குறித்து நடுநடுங்குவதன்‌ 
காரணத்தை நீங்கள்‌ யோசிக்கின்றீர்களா? ஜென்ம சுபாவம்‌ கொண்ட 
மாந்தரின்‌ கடினமான இருதயமே அதின்‌ காரணமாகும்‌. கல்லான இருதயம்‌ 
மாற்றப்படாத ஒரு மனிதன்‌ பரலோகத்திற்குள்‌ எப்படியோ 
பிரவேசித்துவிட்டால்‌ அவனால்‌ அங்கு என்ன செய்ய முடியும்‌ என்று நீங்கள்‌ 
நினைக்கின்றீர்கள்‌? எந்த பரிசுத்தவான்‌௧ளுடன்‌ அவன்‌ கூடி உட்கார்ந்து 
கொள்ள முடியும்‌? தேவனுடைய சமூகத்திலும்‌, அவருடைய 
பரிசுத்தவான்களின்‌ சங்கத்திலும்‌ அவன்‌ என்ன ஆனந்தத்தை அனுபவிக்க 
முடியும்‌? ஒரு ஆனந்தத்தையும்‌ அவனால்‌ பரலோகில்‌ அனுபவிக்க முடியாது. 
தனது கல்லான இருதயம்‌ மாற்றப்படாமல்‌ ஜென்ம சுபாவத்துடன்‌ 
மரணமடையும்‌ மனிதனுக்கு பரலோகத்தில்‌ எந்த ஒரு மகிழ்ச்சியுமே 
கிடையாது. இந்தக்‌ காரியத்தை நீயே சிந்தித்துக்‌ கொள்ளும்படியாக உனது 
மனச்சாட்சிக்கு நான்‌ விட்டுவிடுகின்றேன்‌. உனது இருதயம்‌ சரியாக 
இருக்கின்றதா? உனது இருதயம்‌ தேவனுடைய பார்வையில்‌ செம்மை 
யானதாக இருக்கின்றதா? 


கடைசியாக நான்‌ உனக்கு நல்ல இருதயத்தைக்‌ காண்பிக்க 
விரும்புகின்றேன்‌. அந்த நல்ல இருதயத்தைக்‌ குறித்து வேதாகமம்‌ அநேக 
படங்களை வைத்திருக்கின்றது. அந்தப்‌ படங்களில்‌ சிலவற்றை நான்‌ உனக்கு 
முன்பாக வைக்க ஆசைப்படுகின்றேன்‌. நல்ல இருதயத்தின்‌ அடையாளங்‌ 
களையும்‌ அதின்‌ தோற்றங்களையும்‌ நீயே வந்து பார்‌. 

உத்தம இருதயம்‌ ஒரு நவமான இருதயமாகும்‌ 
உங்களுக்கு நவமான இருதயத்தைக்‌ கொடுப்பேன்‌ (எசேக்கியேல்‌ 36 : 26) 

மனிதன்‌ இந்த உலகத்தில்‌ பிறக்கும்‌ போது அவனிலிருந்த இருதயம்‌ 
அல்ல அது. பரிசுத்த ஆவியானவரால்‌ அவனில்‌ வைக்கப்பட்ட மற்றொரு 
இருதயமாகும்‌ அது. அந்த இருதயம்‌ புதிய ஆவல்களையும்‌, புதிய 


சந்தோசங்களையும்‌, புதிய நம்பிக்கைகளையும்‌, புதிய கவலைகளையும்‌, புதிய 


விருப்பங்களையும்‌, புதிய வெறுப்புகளையும்‌ தன்னகத்தே 


21 


கொண்டிருக்கின்றது. அந்த இருதயம்‌ அத்துமாவைக்‌ குறித்தும்‌, 
இரட்சிப்பைக்‌ குறித்தும்‌, பாவத்தைக்‌ குறித்தும்‌, பரிசுத்தத்தைக்‌ குறித்தும்‌, 
தேவனைக்‌ குறித்தும்‌, வேதாகமத்தைக்‌ குறித்தும்‌, ஜெபத்தைக்‌ குறித்தும்‌, 
மோட்சம்‌ நரகத்தைக்‌ குறித்தும்‌, கடந்து செல்லும்‌ மாய உலகத்தைக்‌ குறித்தும்‌ 
புதிய தரிசனத்தைக்‌ கொண்டிருக்கின்றது. சீரழிக்கக்கப்பட்டுக்‌ கிடந்த 
பரிதாபகரமான ஒரு விவசாயப்‌ பண்ணையத்துக்கு அதை சீரும்‌ சிறப்புமாக 
பேணிப்‌ பராமரிக்கும்‌ ஒரு நல்ல விவசாயக்‌ குடும்பம்‌ அதைப்‌ 
பொறுப்பெடுத்ததைப்‌ போன்றதாகும்‌ அது. ''பழையவைகள்‌ ஒழிந்து 
போயின, எல்லாம்‌ புதிதாயின”' (2 கொரி 5:17) 


உத்தம இருதயம்‌ நொறுங்குண்டதும்‌ 

நறுங்குண்டதுமான இருதயமாகும்‌ (சங்‌ 51 : 17 ) 

உத்தம இருதயமானது பெருமை, மாய்மாலம்‌, சுய நீதி 
போன்றவைகளுக்கு உடைந்து நொறுங்கிப்போன ஒரு இருதயமாகும்‌. ஒரு 
காலத்தில்‌ அது தன்‌ சுயத்தைப்‌ பற்றி உயர்வாகக்‌ கொண்டிருந்த எண்ணங்கள்‌ 
எல்லாம்‌ இப்பொழுது அது தன்னைக்‌ குற்றவாளியாகவும்‌, 
தகுதியற்றவனாகவும்‌, களங்கமுடையவனாகவும்‌ காண்கின்றது. அந்த 
இருதயத்தின்‌ கடந்த கால பிடிவாதம்‌, முறுமுறுப்பு, வாக்குவாதம்‌, 
இருதயக்கடினம்‌ எல்லாம்‌ பகலவனைக்கண்ட பனி போல உருகிக்‌ கரைந்து 
இருந்த இடம்‌ தெரியாமல்‌ மறைந்து போய்விட்டது. தேவனைத்‌ 
துக்கப்படுத்தும்‌ காரியங்களைக்‌ குறித்து அது மிகவும்‌ விழிப்பாக 
இருக்கின்றது. அந்த இருதயம்‌ இப்பொழுது இளகியதும்‌, 
ஞானமுடையதாகவும்‌, பாவத்தினுள்‌ செல்லுவதைக்‌ குறித்து பயந்து 
நடுங்குவதாசவும்‌ இருக்கின்றது (2 இரா 22 : 19 ) அந்த இருதயம்‌ சாந்தமும்‌, 
மனத்தாழ்மையுடையதாகவும்‌, சுயம்‌ முற்றும்‌ வேர்‌ அறுக்கப்பட்டதாகவும்‌, 
எந்த ஒரு நன்மையும்‌ தன்னில்‌ வாசம்‌ பண்ணுகிறதில்லை என்று தன்னைத்‌ 
துயரத்துடன்‌ காண்கின்றதாகவும்‌ உள்ளது. 


உத்தம இருதயம்‌ கர்த்தர்‌ இயேசுவை 
அண்டின ஒரு இருதயமாகும்‌ 
விசுவாசத்தினாலே கிறிஸ்து தனது இருதயத்தில்‌ வாசமாயிருக்கிறார்‌ 
என்பதை அறிந்து தனது இரட்சண்யத்திற்காக கிறிஸ்து ஒருவரையே அது 
அண்டியிருக்கின்றது. இரட்சகரின்‌ சிலுவை மரணம்‌, பரமேறுதல்‌, 
பிதாவுடனான அவரின்‌ மத்தியஸ்தம்‌, அவருடைய பரிந்து மன்றாடுதலின்‌ 
பேரில்‌ தனது அனைத்து நம்பிக்கைகள்‌, தனது பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவன்‌ 


22 


எல்லாவற்றையும்‌ அது வைத்திருக்கின்றது. துர்மனச்சாட்சி நீங்க 
தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளதாயும்‌ அது இருக்கின்றது (எபி10 : 22) காந்த 
ஊசி எந்த நேரமும்‌ வட திசையை நோக்கி நின்று கொண்டிருப்பது போன்று 
அந்த இருதயம்‌ எப்பொழுதும்‌ கிறிஸ்துவையே நோக்கியிருக்கின்றது. அந்த 
இருதயம்‌ தன்னுடைய அனுதின தேவ சமாதானம்‌, கிருபை, இரக்கம்‌ 
போன்றவற்றிற்காக சூரிய காந்தி மலர்‌ சூரியனுக்கு நேராகத்‌ தனது முகத்தை 
திருப்பி நிற்பது போல இரட்சகருக்கு நேராக தனது முகத்தை 
வைத்திருக்கின்றது. வனாந்திரத்தில்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ அனுதினமும்‌ 
மன்னாவால்‌ போஷிக்கப்பட்டது போல அந்த இருதயமும்‌ கிறிஸ்துவால்‌ 
அன்றாடகமும்‌ பிழைப்பூட்டப்படுகின்றது. அந்த ஆத்துமா அவரில்‌ 
சார்ந்திருக்கின்றது. அது அவரை தனது பரம பரிகாரியாக, தனது மோட்ச 
லோக வழிகாட்டியாக, தனது அத்தும மணவாளனாக, தனது பிராண 


சிநேகிதராக அண்டி நிற்கின்றது. 
உத்தம இருதயம்‌ சுத்திகரிக்கப்பட்ட தொரு இருதயமாகும்‌ 


அந்த இருதயம்‌ பரிசுத்தத்தை வாஞ்சித்து பாவத்தை வெறுக்கின்றது. 
அவி, ஆத்துமா, சரீரத்தை அசுசிப்படுத்தக்கூடிய சகல காரியங்களிலிருந்தும்‌ 
அது தன்னை விடுவித்துக்‌ கொள்ள அனுதினமும்‌ கடுமையாகப்‌ 
போராடுகின்றது (2 கொரி 7 :1) அது தீமையை வெறுத்து நன்மையைப்‌ 
பற்றிக்கொள்ளுகின்றது. தேவனுடைய வேதத்தில்‌ அது மனமகிழ்ச்சி 
கொள்ளுகின்றது. அதை மற்ந்துவிடாதிருக்க அதை தனது இருதய பலகையில்‌ 
எழுதிக்‌ கொள்ளுகின்றது. தேவனுடைய வேதத்தை நன்மையும்‌ 
செம்மையுமாக காத்து நடக்க அது வாஞ்சிக்கின்றது. அந்த இருதயம்‌ 
தேவனையும்‌, மனிதனையும்‌ நேசிக்கின்றது. அதின்‌ ஏக்கமும்‌, தாகமும்‌, 
வாஞ்சையும்‌ பூமிக்குரியவைகளையல்ல மேலானவைகளையே தேடுவதாக 
இருக்கின்றது. பரிசுத்தத்தில்‌ அது உயரமும்‌ உன்னதமுமான நிலையில்‌ 
இருந்தாலும்‌ அதைக்‌ குறித்து சந்தோசம்‌ அடையாமலும்‌, அந்த பரிசுத்த 
நிலையில்‌ திருப்தி கொள்ளாமலும்‌ தான்‌ சென்றடையப்‌ போகும்‌ 
பரலோகத்தையே அது ஆனந்தத்துடன்‌ எதிர்பார்த்துக்‌ காத்திருக்கின்றது. 

உத்தம இருதயம்‌ எப்பொழுதும்‌ ஜெபித்துக்‌ கொண்டே 
இருக்கும்‌ இருதயமாகும்‌ 


அப்பா பிதாவே, என்று கூப்பிடப்பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின்‌ 
அவி அந்த இருதயத்துக்குள்‌ இருப்பதால்‌ (ரோமர்‌ 8 : 15 ) உம்முடைய 


23 


முகத்தையே தேடுவேன்‌ கர்த்தாவே (சங்‌ 27 : 8 ) என்று அந்த இருதயம்‌ 
சொல்லுகின்றது. ஆவிக்குரிய காரியங்களையும்‌, பெலவீனமானதும்‌, 
பூரணமற்றதும்‌, எதுவானாலும்‌ அது அதை கர்த்தரிடம்‌ கட்டாயம்‌ 
சொல்லிவிடும்‌. அந்த இருதயம்‌ தேவனிடத்தில்‌ தனது இரகசியங்கள்‌ 
அனைத்தையும்‌ சொல்லுகின்றது. அவருக்கு மறைவாக எதையும்‌ அது 
தனக்கென்று வைத்துக்‌ கொள்ளுவததில்லை. மூச்சுவிடாமல்‌ 
இருக்கும்படியாகக்‌ கடினமாகப்‌ பிரயாசப்பட்டு ஒரு மனிதனை நீங்கள்‌ 
அவ்வாறே இருக்கும்படியாகச்‌ செய்துவிடுவீர்களானால்‌ உத்தம 
இருதயத்தைக்‌ கொண்ட ஓரு கர்த்தருடைய பிள்ளையை ஜெபிக்காமல்‌ 
இருக்கச்‌ செய்து விடலாம்‌. உத்தம இருதயத்திற்கு ஜெபமானது ஜீவ மூச்சாகும்‌. 
அது எப்பொழுதும்‌ ஜெபித்துக்‌ கொண்டே இருக்கும்‌. 


உத்தம இருதயம்‌ தன்னளவில்‌ போராட்டத்தை 
உணரும்‌ இருதயமாகும்‌ 


மாம்சம்‌ ஆவிக்கு விரோதமாகவும்‌, அவி மாம்சத்துக்கு விரோதமாகவும்‌ 
இச்சிக்கிறது, நீங்கள்‌ செய்ய வேண்டுமென்றிருக்கிறவைகளைச்‌ 
செய்யாதபடிக்கு இவைகள்‌ ஒன்றுக்கு ஒன்று விரோதமாயிருக்கிறது (கலா 5 : 
17 ) என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகின்றது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த 
பவுலும்‌ தனது அனுபவத்திலிருந்து இந்தக்‌ காரியத்தைக்‌ குறித்துப்‌ 
பேசும்போது ““என்‌ மனதின்‌ பிரமாணத்துக்கு விரோதமாய்ப்‌ போராடுகிற 
வேறொரு பிரமாணத்தை என்‌ அவயவங்களில்‌ இருக்கக்‌ காண்கின்றேன்‌”' 
(ரோமர்‌ 7 : 23) என்கின்றார்‌. ஜென்ம சுபாவம்‌ கொண்ட பொல்லாத இருதயம்‌ 
மேற்கண்ட போராட்டங்கள்‌ எதையும்‌ அறிவதில்லை. பொல்லாத 
இருதயத்தை ஆயுதந்தரித்த பலவான்‌ காக்கிறபோது அவனுடைய பொருள்‌ 
பத்திரப்பட்டி ருக்கும்‌. அனால்‌, அந்த இருதயத்தின்‌ உண்மையான 
உரிமையாளரான ராஜா அதை மேற்கொள்ளும்‌ போது அவனுடைய சகல 
ஆயுதத்தையும்‌ பறித்துக்‌ கொள்ளுகின்றான்‌. அன்றிலிருந்து மரணபரியந்தம்‌ 
அந்த இருதயத்தில்‌ ஒளிக்கும்‌, இருளுக்கும்‌ யுத்தம்‌ நடந்து கொண்டே 
இருக்கின்றது. 

உத்தம இருதயம்‌ மேன்மையான இருதயமாகும்‌ 

இறுதியாக உத்தம இருதயமானது தனித்ததும்‌, உண்மையானதும்‌, 


மேன்மையானதுமான இருதயமாகும்‌. அந்த இருதயத்தினிடத்தில்‌ பொய்‌. 
மாய்மாலம்‌, இடத்துக்கு ஏற்றபடியான நடிப்பு எதுவும்‌ இருக்காது. அது 


24 


இரட்டையானதோ அல்லது தன்னளவில்‌ பிளவுபட்டதோ இல்லை. 
அதினுடைய விசுவாசம்‌ ஒரு வேளை தடுமாற்றமுடையதாகக்‌ 
காணப்படலாம்‌. அதினுடைய கீழ்ப்படிதல்‌ பூரணமற்றதாக இருக்கலாம்‌. 
ஆனால்‌ உத்தம இருதயத்தின்‌ சிறப்பான வெளிப்பாடு என்னவெனில்‌, 
அதினுடைய பக்தி போலியில்லாத சுத்தமான மெய்‌ பக்தியாகும்‌. அது 


பூரணமானது, உண்மையானது. 


அவர்கள்‌ எந்த பாஷைக்காரரானாலும்‌, எந்த தேசத்தவராயினும்‌ நான்‌ 
உங்களுக்கு இப்பொழுது விவரித்துக்‌ காண்பித்த உத்தம இருதயமேதான்‌ 
மெய்யான ஆண்டவருடைய பிள்ளைகள்‌ அனைவரின்‌ இருதயமாகும்‌. 
அவர்கள்‌ ஒருவரிலிருந்து மற்றவர்கள்‌ அநேக காரியங்களில்‌ முற்றும்‌ 
வேறுபட்டுக்‌ காணப்படுவார்கள்‌. ஆனால்‌, அவர்கள்‌ யாவரும்‌ உத்தம 
இருதயமுடையோராவர்‌. அவர்களில்‌ சிலர்‌ தாவீது ராஜாவைப்‌ போலவோ 
அல்லது பேதுரு அப்போஸ்தனைப்‌ போலவோ ஒரு குறிப்பிட்ட காலம்‌ 
வீழ்ச்சியடைந்தபோதினும்‌ அவர்களின்‌ இருதயம்‌ ஒருக்காலும்‌ தங்கள்‌ 
ஆண்ட வரிலிருந்து விலகிச்‌ சென்றிருக்காது. அவர்கள்‌ ஆண்களே, 
பெண்களோ வயது மூப்பின்‌ காரணமாக அவர்கள்‌ பெலவீனராக 
இருந்தபோதினும்‌ அவர்கள்‌ இருதயங்கள்‌ கர்த்தரின்‌ பார்வையில்‌ 
செம்மையானதாகவிருக்கும்‌. இந்தப்‌ பூமியில்‌ அவர்கள்‌ ஒருவரையொருவர்‌ 
நன்கு புரிந்து கொண்டிருப்பார்கள்‌. அவர்களின்‌ ஆவிக்குரிய அனுபவங்கள்‌ 
எங்கு சென்றாலும்‌ ஒன்றாக இருப்பதை ஆச்சரியத்துடன்‌ கண்டு 
கொள்ளுவார்கள்‌. இனி வரப்போகும்‌ உலகத்தில்‌ இன்னும்‌ பூரணமாக 
அவர்கள்‌ ஒருவரையொருவர்‌ புரிந்து கொள்ளுவார்கள்‌. அவர்கள்‌ எல்லாரும்‌ 
தேவனுக்கு முன்பாக மாசில்லாத உத்தம இருதயத்தைப்‌ பெற்ற தேவ 
மக்களாவார்கள்‌. 


உங்கள்‌ இருதயத்தைக்‌ குறித்து சில பொதுவான தேவ 
ஆலோசனைகள்‌ 


இதை வாசிக்கின்ற ஒவ்வொருவரையும்‌ நான்‌ இந்த நாளில்‌ திறந்த 
மனதோடு னேட்கும்‌ ஒரு கேள்வி என்னவெனில்‌ ' ' உங்களுடைய இருதயம்‌ 
எப்படி யிருக்கிறது? உங்களுடைய இருதயம்‌ தேவனுக்கு முன்பாக சரியாக 
இருக்கின்றதா அல்லது தவறாக இருக்கின்றதா? உங்களுடைய இருதயம்‌ 
சரியாக இருந்தால்‌ அது உங்களுக்கு நலமானது. “நம்முடைய இருதயம்‌ 
நம்மைக்‌ குற்றவாளிகளென்று தீர்க்காதிருந்தால்‌ நாம்‌ தேவனிடத்தில்‌ தைரியம்‌ 
கொண்டிருக்கலாம்‌” (1 யோ 3: 21) ஆனால்‌ உங்கள்‌ இருதயம்‌ சரியாக 


25 


இல்லாதபட்சத்தில்‌ அதின்‌ தவறைக்‌ கண்டு பிடித்து ஒரு பரிசுத்த மாற்றத்தைக்‌ 
கொண்டு வருவதற்கு இதுவே சரியான தருணம்‌. வாழ்நாட்காலம்‌ மிகவும்‌ 
குறுகியது. ஒருவரும்‌ கிரியை செய்யக்‌ கூடாத ராக்காலம்‌ வருகிறது. எனவே, 
இந்த நாளில்தானே ““எனது இருதயம்‌ சரியாக இருக்கின்றதா அல்லது தவறாக 
இருக்கின்றதா?” ' என்று உங்களை நீங்களே கேட்டுப்‌ பாருங்கள்‌. 


்‌“இந்தவிதமான கேள்விகளை என்‌ இருதயத்தினிடம்‌ கேட்க எனக்குத்‌ 
தேவையில்லை. நான்‌ ஆலயத்திற்கு ஒழுங்காகச்‌ செல்லுகின்றேன்‌. நான்‌ ஒரு 
கண்ணியமான வாழ்க்கை நடத்துகின்றேன்‌. நான்‌ ஒரு உத்தமன்‌ என்று 
இறுதியில்‌ நான்‌ என்னை ரூபிக்க முடியும்‌'' என்று உனக்குள்ளாக நினைத்துக்‌ 
கொள்ளாதே. இந்தவிதமான நினைவுகளை நீ நினைக்க வேண்டாம்‌ என்று 
நான்‌ உன்னைக்‌ கெஞ்சிக்‌ கேட்கின்றேன்‌. நீ எப்பொழுதாவது உனது வாழ்வில்‌ 
மனந்திரும்பி தேவனை அண்டிக்கொள்ள வேண்டும்‌ என்று நீ 
நினைப்பாயானால்‌ இந்தவிதமான இறுமாப்பான பெருமையின்‌ 
எண்ணங்களுக்கு இடம்‌ கொடுக்காதே. நீ இந்தப்‌ பூவுலகத்திலுள்ள 
ஆலயங்களிலே மிகவும்‌ முதல்தரமான ஆவிக்குரிய தேவாலயத்திற்குச்‌ சென்று 
சிறந்த பிரசங்கிமார்களின்‌ பிரசங்கம்‌ கேட்கலாம்‌. கர்த்தருடைய ஆலய 
அனுசரணைகளில்‌ நீ சிறந்தவர்களுக்குள்‌ சிறந்தவராக இருக்கலாம்‌ அல்லது 
உனது ஆலயத்தின்‌ அங்கத்தினர்களில்‌ நீயே சிரேஷ்ட அங்கத்தினனாக 
இருக்கலாம்‌. இவை யாவிலும்‌ உன்‌ இருதயம்‌ தேவனுடைய பார்வையில்‌ 
சரியாக இராதபட்சத்தில்‌ நீ அழிவின்‌ விசாலமான பாதையில்‌ சென்று 
கொண்டிருக்கின்றாய்‌ என்பதை நினைவில்‌ வைத்துக்‌ கொள்‌. உனக்கு முன்பாக 
உள்ள கேள்வியை உத்தமமான இருதயத்தோடு ஆராய்ந்து பார்‌. உனது 
இருதயம்‌ தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்கின்றதா அல்லது தவறாக 
இருக்கின்றதா? 


தன்னுடைய இருதயம்‌ எப்படிப்பட்டது என்பதை ஒருவராலும்‌ 
அறிய முடியாது. எந்த ஒரு மனிதனும்‌ முழுமையான நிச்சயத்தோடு தனது 
அத்துமத்தின்‌ நிலையைப்‌ புரிந்து கொள்ளக்கூடாது'' என்று நீ உனக்குள்ளாக 
சிந்திக்கவும்‌ பேசவும்‌ செய்யாதே. நான்‌ திரும்பவுமாக உனக்குச்‌ 
சொல்லுகின்றேன்‌, இந்தவிதமான நினைவுகளைக்‌ குறித்து நீ 
எச்சரிக்கையாயிரு. இருதயத்தை அறிந்து கொள்ள முடியும்‌. அதினுடைய 
எண்ணங்களை நம்மால்‌ வகையறுக்கக்கூடும்‌. உன்னோடு நீ 
நேர்மையாகவும்‌,ஒளிவு மறைவின்றியும்‌ நடந்து கொள்‌. உனது உள்ளான 
மனிதனின்‌ நிலையைக்குறித்து அறிந்து கொள்ள ஒரு நியாய சபையைக்‌ கூட்டு 


26 


அதில்‌ தங்கள்‌ கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய குழுவை ஏற்படுத்து. 
கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம்‌ நியாய சபையின்‌ நீதிபதியாக இருப்பாராக 
சாட்சிகளை நீதிமன்றத்துக்கு அழைத்து வா. உன்னுடைய இருதயத்தின்‌ 
ஆவல்கள்‌ என்ன என்பதை விசாரித்துக்‌ கெள்‌, உன்னுடைய அசைகள்‌ 
எதைப்பற்றியதாக இருக்கின்றது? உன்னுடைய பொக்கிஷம்‌ எங்கே 
இருக்கின்றது? நீ எதை அதிமாகப்‌ பகைக்கின்றாய்‌? நீ அதிகமாக நேசிப்பது 
எது? உன்‌ உள்ளத்தை அதிகமாகப்‌ பூரிக்கப்பண்ணுவது யாது” உன்னை 
அதிகமாகத்‌ துக்கப்படுத்தும்‌ காரியம்‌ என்னவோ? இந்தக்‌ காரியங்களைக்‌ 
குறித்து உன்‌ இருதயத்திடம்‌ பாரபட்சமற்ற ஒரு விசாரணை நடத்தி அதற்கான 
பதில்‌ என்ன என்பதை பதிவு செய்து கொள்‌. ““உங்கள்‌ பொக்கிஷம்‌ எங்கே 
இருக்கிறதோ, அங்கே உங்கள்‌ இருதயமும்‌ இருக்கும்‌” (மத்‌ 6: 21 ) ஒரு மரம்‌ 
அதின்‌ கனிகளால்‌ அறியப்படும்‌ (மத்‌ 7 : 20 ) ஒரு உண்மையான கிறிஸ்தவன்‌ 
அவனுடைய பழக்க வழக்கங்கள்‌, ஆசை அவல்கள்‌, விருப்பங்களால்‌ 
அறியப்படுகின்றான்‌. உண்மைதான்‌. உன்னுடைய இருதயம்‌ எப்படிப்பட்டது 
என்பதை நீ உண்மையும்‌, பாரபட்சமற்ற நேர்மையான விதத்தில்‌ உன்னைச்‌ 
சோதித்துப்‌ பார்த்தால்‌ துரிதமாகக்‌ கண்டு கொள்ளலாம்‌. உன்னுடைய 


இருதயம்‌ சரியாக இருக்கின்றதா அல்லது தவறாக இருக்கின்றதா? 


நீங்கள்‌ சொல்லுவதை நான்‌ அப்படியே ஒத்துக்‌ கொள்ளுகின்றேன்‌. 
ஆனால்‌, நான்‌ என்‌ இருதயத்தின்‌ நிலையை ஆராய்ந்து பார்க்க எனக்கு 
வசதியான ஒரு நாளைத்‌ தெரிந்து கொள்ளுகின்றேன்‌. அதைச்‌ செய்ய 
இப்பொழுது எனக்கு நேரமில்லை. ஒரு வசதியான நேரத்தைக்‌ கண்டு 
பிடிக்கக்கூடாதவனாக இருக்கின்றேன்‌ '' என்று நீ உனக்குள்‌ நினையாதிருக்க 
நான்‌ உன்னைக்‌ கேட்டுக்‌ கொள்ளுகின்றேன்‌. இந்தவிதமான எண்ணங்களைக்‌ 
குறித்து நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்‌. நான்‌ இதை திரும்பவும்‌ 
சொல்லுகிறேன்‌. பூவுலக வாழ்க்கை அநித்தியமானது. இருப்பினும்‌ நீ ஒரு 
வசதியான நேரத்தைக்‌ குறித்துப்‌ பேசுகின்றாய்‌ (அப்‌ 24 : 25 ) முடிவில்லாத 
நித்தியம்‌ உனக்கு வெகு அருகில்‌ இருக்கும்‌ இந்த நேரத்தில்‌ தேவனைச்‌ 
சந்திக்கும்‌ காரியத்தை நீ தள்ளிப்போடுவதைக்‌ குறித்துப்‌ பேசுகன்றாய்‌ 
அந்தோ, இந்தவிதமான தள்ளிப்போடும்‌ பழக்கத்தினால்‌ கோடிக்கணக்கான 
மக்கள்‌ முடிவில்லாத நித்திய அழிவை சுதந்தரித்து இன்று நரக அக்கினியில்‌ 
இருக்கின்றனர்‌. நிர்ப்பந்தமான மனிதனே, காரியங்களை தள்ளிப்போடு என்று 
உனக்கு தீய ஆலோசனை கொடுக்கும்‌ தந்திரப்‌ பிசாசினிடமிருந்து யார்‌ 
உன்னை விடுவிப்பார்‌? உனது கடமையை செய்ய விழித்துக்‌ கொள்‌. உன்னைச்‌ 


சூழ்ந்து சுற்றியிருக்கும்‌ உனது பெருமை, சோம்பேறித்தனம்‌, உலக நேசம்‌ என்ற 


27 


சங்கிலிகளை உதறிப்போட்டு வெளியே வா. எழுந்திருந்து உனது கால்களில்‌ 
தரித்து நில்‌. உனக்கு முன்பாக உள்ள கேள்வியை திறந்த உள்ளத்தோடு உற்றுப்‌ 
பார்‌. உனது இருதயம்‌ தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்கின்றதா அல்லது 
தவறாக இருக்கின்றதா? 


தங்கள்‌ இருதயம்‌ சரியாக இல்லாதபோதினும்‌ அதைத்‌ திருத்திக்‌ 
கொள்ள மனமமற்றிருக்கும்‌ மக்களுக்கு நான்‌ இரண்டாம்‌ கட்டமாக ஒரு 
உறுதியான எச்சரிக்கையை கொடுக்க விரும்புகின்றேன்‌. அதை நான்‌ 
கிறிஸ்துவுக்குள்ளான எல்லா தேவ அன்போடும்‌, பாசத்தோடும்‌ செய்ய 
விரும்புகின்றேன்‌. தேவையற்ற விதத்தில்‌ நான்‌ உங்களை பயமுறுத்த வேண்டும்‌ 
என்று நான்‌ விரும்புவதில்லை. அனால்‌, உங்களுக்கு முன்பாக உள்ள 
ஆபத்தான நிலை குறித்து உங்களுக்கு விவரித்துச்‌ சொல்ல முடியாதவனாக 
நான்‌ இருக்கின்றேன்‌. உங்களுடைய இருதயம்‌ தேவனுக்கு முன்பாகச்‌ சரியாக 
இல்லாவிட்டால்‌ எரி நரகத்தின்‌ ஓரத்தில்‌ நீங்கள்‌ நிர்ப்பந்தமாக தொங்கிக்‌ 
கொண்டிருக்கின்றீர்கள்‌ என்று நான்‌ உங்களை எச்சரிக்கின்றேன்‌. 
உங்களுக்கும்‌, நித்திய மரணத்துக்கும்‌ இடைவெளி ஒரு அடி தூரம்‌ மட்டுமே 
என்பதை நீங்கள்‌ உங்கள்‌ நினைவில்‌ வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. 


எந்த ஒரு மனிதனும்‌, ஸ்திரீயும்‌ சரியான இருதயமில்லாதவர்களாக 
மோட்சத்தில்‌ பிரவேசிக்க முடியும்‌ என்று நீங்கள்‌ நினைக்கின்றீர்களா? 
மனந்திரும்பாத ஒரு அத்துமா பரலோகத்திற்குச்‌ செல்லும்‌ என்ற உங்கள்‌ 
பொய்‌ வசனிப்பை உங்களிடமிருந்து உடனடியாகவும்‌ என்றென்றுமாகவும்‌ 
நீங்கள்‌ அகற்றிப்போடுங்கள்‌. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லு 
கின்றது? “ஒருவன்‌ மறுபடியும்‌ பிறவாவிட்டால்‌ தேவனுடைய ராஜ்யத்தைக்‌ 
காணமாட்டான்‌”'' “நீங்கள்‌ மனந்திரும்பி பிள்ளைகளைப்‌ போலாகா 
விட்டால்‌ பரலோக ராஜயத்தில்‌ பிரவேசிக்கமாட்டீர்கள்‌'' “பரிசுத்தமில்லாமல்‌ 
ஒருவனும்‌ கர்த்தரை தரிசிப்பதில்லையே'' (யோவான்‌ 3 : 3, மத்‌ 18 : 3, 
எபி 12 : 14) அநேகர்‌ நினைப்பது போல நமது பாவங்கள்‌ மாத்திரம்‌ 
மன்னிக்கப்பட்டால்‌ போதுமானதல்ல. நமது பாவ மன்னிப்புடன்‌ நவமான 
இருதயமும்‌ கிடைக்கப்‌ பெற்றிருக்க வேண்டும்‌. நம்முடைய பாவங்களற 
நம்மைக்‌ கழுவ இயேசு இரட்சகரின்‌ இரத்தமும்‌, நம்மைப்‌ புது சிருஷ்டிகளாக 
மாற்ற பரிசுத்த அவியானவரும்‌ நமக்கு உண்டு. கழுவப்படுதலும்‌, 
புதிதாக்கப்படுதலும்‌ இரட்சிக்கப்படுதலுக்கு அவசியமான ஏதுக்களாகும்‌. 


தேவனுக்கு முன்பாகச்‌ செம்மையான இருதயமில்லாமல்‌ 


பரலோகத்தில்‌ நீ பிரவேசித்தால்‌ அங்கு நீ சந்தோசமாக இருக்கக்‌ கூடுமா 


28 


என்பதை நீ ஒரு கணம்‌ யோசித்துப்‌ பார்த்ததுண்டுமா? இந்தவிதமான 
பொய்யான மாயைகளை உன்னிலிருந்து உடனடியாக விலக்கிப்‌ போடு. 
ஒளியிலுள்ள பரிசுத்தவான்‌௧ளுடைய சுதந்திரத்தில்‌ நீ பங்கடைந்து அதை 
அனுபவித்து ஆனந்திக்க வேண்டுமானால்‌ அதற்கான தகுதி உனக்கு வேண்டும்‌ 
(கெலோ 1:12) உனது இருதயத்தின்‌ ஆவல்கள்‌, வாஞ்சைகள்‌, விருப்பங்கள்‌ 
எல்லாம்‌ பரலோத்திலுள்ள பரிசுத்தவான்கள்‌, தேவ தூதர்களுக்கு ஒப்பாக 
மாற்றம்‌ அடைந்தால்தான்‌ அந்த பரிசுத்த சங்கத்தின்‌ கூட்டத்தில்‌ நீ ஆனந்தம்‌ 
கண்டடைய முடியும்‌. தண்ணீரில்‌ வீசப்பட்ட ஒரு ஆடு அங்கு சந்தோசமாக 
இருக்கவியலாது. தரையில்‌ வீசப்பட்ட மீன்‌ அந்த காய்ந்த தரையில்‌ 
மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. தேவனுக்கு முன்பாக சரியான இருதயங்கள்‌ 
இல்லாமல்‌ பரலோகத்தில்‌ பிரவேசிக்கும்‌ புருஷரானாலும்‌, ஸ்திரீகளானாலும்‌ 
அங்கு சந்தோசமாக இருக்க முடியாது. அந்த இடத்திற்கு அவர்கள்‌ செல்ல 
விரும்பவும்‌ மாட்டார்கள்‌, அவர்களால்‌ அங்கு செல்லவும்‌ 
கூடாது. “பொல்லாங்கு செய்கிற எவனும்‌ ஒளியைப்‌ பகைக்கிறான்‌, தன்‌ 
கிரியைகள்‌ கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில்‌ வராதிருக்கிறான்‌” 


(யோவான்‌ 3: 20) 


என்னுடைய எச்சரிப்பு உங்களுக்கு முன்பாக இருக்கின்றது. இந்தச்‌ 
சத்தியத்திற்கு விரோதமாக உங்கள்‌ இருதயத்தைக்‌ கடி னப்படுத்தாதேயுங்கள்‌. 
அதை விசுவாசியுங்கள்‌. அதின்படி காரியங்களைச்‌ செய்யுங்கள்‌. கால 
தாமதமில்லாமல்‌ புது வாழ்வுக்கு விழித்தெழுங்கள்‌. ஒன்று நிச்சயமான 
உண்மையாகும்‌. நீங்கள்‌ தேவனுடைய எச்சரிப்பைக்‌ கேட்டாலும்‌ 
கேட்காவிட்டாலும்‌ தேவன்‌ தாம்‌ சொல்லிய வார்த்தைகளிலிருந்து 
ஒருக்காலும்‌ பின்‌ செல்ல மாட்டார்‌. “*நாம்‌ உண்மையில்லாதவர்‌ 
களாயிருந்தாலும்‌ அவர்‌ உண்மையுள்ளவராயிருக்கிறார்‌, அவர்‌ தம்மைத்‌ தாமே 
மறுதலிக்கமாட்டார்‌'' (2 தீமோ 2:13) 


அருமை இரட்சகர்‌ இயேசு பலஸ்தீனா தேசத்தில்‌ இருந்த நாட்களில்‌ 
நீயும்‌ அவர்‌ வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இடத்தில்‌ இருந்திருந்தால்‌ நீ 
சுகயீனமாக இருக்கும்போது இரட்சகரண்டை போய்‌ உனது சுகத்துக்காக 
அவருடைய உதவியைத்‌ தேடி இருப்பாய்‌. கப்பர்நகூம்‌ பட்டணத்திலுள்ள 
ஏதாவது ஒரு குறுகலான சந்துக்கடுத்த தெருவிலுள்ள வீட்டிலோ அல்லது 
நீலக்‌ கலிலேயா கடலின்‌ அருகிலுள்ள உனது சிறிய வீட்டில்‌ நீ இருதய 
பெலவீனத்தால்‌ கடுமையாகத்‌ தாக்குண்டு கஷ்டப்பட்டுக்‌ 
கொண்டிருப்பாயானால்‌ உனது சுகத்துக்காக நிச்சயமாக இரட்சகர்‌ 
இயேசுவண்டை சென்றிருப்பாய்‌. அன்பின்‌ ஆண்டவர்‌ தினந்தோறும்‌ 


29 


செல்லும்‌ வழித்தடத்தில்‌ நாள்தோறும்‌ உட்கார்ந்து அவர்‌ உனக்குத்‌ தென்படும்‌ 
வரை அவலாகக்‌ காத்திருப்பாய்‌. அவர்‌ உனக்குத்‌ தென்படாவிட்டால்‌ நீயே 
அவரைக்‌ தேடிச்‌ சென்று அவரைக்‌ கண்டுபிடித்து உனது இருதய 
பெலவீனத்தைக்‌ கண்ணீருடன்‌ அவரிடம்‌ சொல்லி உனது சுகத்தை 
எப்படியாயினும்‌ பெற்றுக்கொள்ளுவாய்‌. அதைச்‌ செய்யும்‌ வரை நீ 
அமர்ந்திருக்க மாட்டாய்‌. அத்தனை விடா முயற்சியுடன்‌ உன்‌ சரீரப்‌ 
பிணிக்காகச்‌ செய்யும்‌ நீ உனது விலையேறப்‌ பெற்ற அத்துமத்தின்‌ நோய்க்காக 
ஏன்‌ அப்படிச்‌ செய்யக்கூடாது? பரலோகத்திலிருக்கும்‌ பரமபரிகாரியிடம்‌ 
்‌உனதுகல்லான இருதயத்தை எடுத்துவிட்டு சதையான இருதயத்தை உனக்குத்‌ 
தரும்படி யாக நீ ஏன்‌ கெஞ்சிக்‌ கேட்கக்‌ கூடாது”” (எசேக்‌ 11 : 9 ). மீண்டுமாக 
நான்‌ உன்னை வருந்தி அழைக்கின்றேன்‌. உனக்கு ஒரு நவமான இருதயம்‌ 
வேண்டுமானால்‌ உன்னுடைய சொந்த பெலத்தால்‌ அதைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளும்படியாக உனது காலத்தை வீண்‌ விரயமாக்கிக்‌ கொண்டி ராதே. 
உன்னுடைய சொந்த பெலத்தால்‌ அதைச்‌ செய்யவே முடியாது. 
அத்துமாக்களின்‌ மாபெரும்‌ பரம வைத்தியன்‌ இரட்சகரண்டை வா. ஆம்‌, 


இயேசு கிறிஸ்துவண்டை உடனே எழுந்து வா. 


தேவனுடைய பார்வையில்‌ செம்மையான இருதயத்தைக்‌ 
கொண்டிருப்போருக்கு நான்‌ தேவ ஆலோசனை கொடுக்க 
அசைப்படுகின்றேன்‌. ஆம்‌, எல்லா உண்மைக்‌ கிறிஸ்தவர்களுக்கும்‌ நான்‌ 


அதைக்‌ கொடுக்கின்றேன்‌. 


உங்களுடைய இருதயம்‌ கர்த்தருடைய பார்வையில்‌ உத்தமமாக 
உள்ளதா? அப்படியானால்‌, நீங்கள்‌ ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக 
இருங்கள்‌. ““உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான 
ஒளிக்குள்‌ வரவழைத்த” (2 பேதுரு 2 :9) தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை 
செலுத்துங்கள்‌. ஒரு காலத்தில்‌ நீங்கள்‌ எப்படிப்பட்ட கொடிய பாவ 
சுபாவத்தில்‌ இருந்தீர்கள்‌? உங்களுக்காக தேவன்‌ பாராட்டிய கிருபையின்‌ 
இரக்கத்தால்‌ நீங்கள்‌ இப்பொழுது எப்படி இருக்கின்றீர்கள்‌ என்று 
நினைத்துப்‌ பாருங்கள்‌. நீங்கள்‌ இந்த உலகத்தில்‌ பிறந்த கல்லான கடின 
இருதயத்தோடு இப்பொழுது இருக்கவில்லை. நீச்சயமாக தனது இருதயம்‌ 
புதிதாக்சுப்படடதோர்‌ மனிதன்‌ முழுமையும்‌ துதியால்‌ நிறைந்திருப்பான்‌. 


உன்னுடைய இருதயம்‌ செம்மையாக இருக்கின்றதா? அப்படியானால்‌, 


நீதாழ்மையோடு விழித்திரு. நீ இன்னும்‌ மோட்சத்தில்‌ இல்லை, பூமியில்தான்‌ 
இருக்கின்றாய்‌. நீ இன்னும்‌ மாம்ச சரீரத்தில்தான்‌ இருக்கின்றாய்‌. தந்திர 


30 


சாத்தான்‌ உன்‌ அருகிலேயேதான்‌ இருக்கின்றான்‌, அவன்‌ தூங்கப்‌ 
போவதில்லை. ஓ, எல்லாக்‌ காவலோடும்‌ உன்‌ இருதயத்தைக்‌ காத்துக்‌ கொள்‌. 
சோதனைக்குட்படாதபடிக்கு நீ விழித்திருந்து ஜெபம்பண்ணு. உன்னுடைய 
இருதயத்தை கிறிஸ்து இரட்சகரே உனக்காகப்‌ பத்திரமாக பாதுகாத்துக்‌ 
கொள்ள அவரை நோக்கி மன்றாடு. அவரே அதில்‌ வாசம்‌ செய்யவும்‌, அவரே 
அதை ஆளுகை செய்யவும்‌, அவரே அரணைப்‌ பாதுகாக்கும்‌ படைத்‌ 
தளபதியாக இருந்து பாதுகாத்துக்‌ கொள்ளவும்‌, அதற்கு எதிராக எழும்பும்‌ 
சாத்தானின்‌ ஒவ்வொரு தாக்குதலையும்‌ தமது கால்களின்‌ கழ்‌ வைத்து 
நசுக்கவும்‌ அவரைக்‌ கெஞ்சிக்‌ கேள்‌. உனது இருதயக்‌ கோட்டையின்‌ 
சாவிகளை அந்த ராஜாவின்‌ கரங்களிலேயே எப்பொழுதும்‌ வைத்துக்‌ 
கொள்ளச்‌ சொல்லி அவருக்கே கொடுத்துவிடு. ““தன்‌ இருதயத்தை 
நம்புகிறவன்‌ மூடன்‌?” ( நீதி 28 : 26 ) என்று ஞானி சாலொமோன்‌ சொன்ன 
வார்த்தையை இந்த இடத்தில்‌ நாம்‌ ஆழ்ந்து யோசிக்க வேண்டியது 
அவசியமாகும்‌. 


உன்னுடைய இருதயம்‌ தேவனுக்கு முன்பாக செம்மையானதாக 
இருக்கின்றதா? அப்படியானால்‌, மற்றவர்களுடைய இருதயங்களைக்‌ 
குறித்தும்‌ நம்பிக்கை கொண்டிரு. உன்னுடைய இருதயத்தை செம்மையாக 
மாற்றியவர்‌ உன்னைப்‌ புது சிருஷ்டியாக மாற்றியவர்‌ அவர்களையும்‌ ஏன்‌ மாற்ற 
முடியாது? அதற்காக நீ கிரியை நடப்பி. அதற்காக ஜெபி. அதற்காக பேசு. 
அதற்காக நீ எழுது. 


உன்னுடைய இருதயம்‌ செம்மையானதாக இருக்கின்றதா? 
அப்படியானால்‌, அதினிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்த்து 
விடாதே. அது பெலவீனமாக இருக்கிறதையும்‌, அடிக்கடி பயத்திற்கும்‌, 
சந்தேகத்திற்கும்‌ அது இட மாவதையும்‌, அது மயங்குவதையும்‌, தடுமாற்றம்‌ 
கொள்ளுவதையும்‌ நீ பார்க்கும்போது அச்சரியம்‌ கொள்ளாதே. உங்கள்‌ 
கர்த்தரும்‌ இரட்சகருமாகிய இயேசு மீண்டும்‌ வரும்‌ வரை உங்கள்‌ மீட்பு 
பூரணமாகவில்லை. பூரண இரட்சிப்பு இன்னும்‌ வெளியாகவில்லை 
(லூக்கா 21 : 28, 1 பேதுரு 1 : 5) உங்களுடைய இருதயம்‌ மாற்றப்பட்டும்‌, 
புதிதாக்கப்பட்டும்‌, பரிசுத்தமாக்கப்பட்டதுமாக இருந்தபோதினும்‌ அது ஒரு 
மனுஷ இருதயமாகவும்‌, பொல்லாங்கனுடைய உலகத்தில்‌ அது இன்னும்‌ 
இருந்து கொண்டி ருப்பதையும்‌ நீங்கள்‌ மறப்பதற்கில்லை. 


இறுதியாக, செம்மையான இருதயமுடைய உத்தம மார்க்கத்தாரை 


நான்‌ கெஞ்சிக்‌ கேட்பது என்னவென்றால்‌ நீங்கள்‌ எல்லாரும்‌ 


91 


ஆண்டவருடைய இரண்டாம்‌ வருகையின்‌ ஆனந்த நாளுக்காக உங்கள்‌ 
முகங்களை ஆகாய மேகத்திற்கு நேராக உற்று நோக்குங்கள்‌. கர்த்தருடைய 
பிள்ளைகள்‌ களிகூரவும்‌, சாத்தான்‌ நித்திய சங்கிலிகளால்‌ கட்டப்படப்‌ 
போகும்‌ காலமும்‌ நெருங்கிக்‌ கொண்டிருக்கின்றது. அந்த நாளுக்காக நாம்‌ 
காத்திருப்போம்‌, விழிப்பாயிருப்போம்‌, ஜெபித்துக்கொண்டே இருப்போம்‌. 
அந்த நாள்‌ வெகு தூரத்தில்‌ இல்லை. இரவு சென்று போயிற்று, பகல்‌ 
சமீபமாயிற்று. மெய்யாகவே நமது இருதயங்கள்‌ தேவ சமூகத்தில்‌ 
செம்மையானதாக இருந்தால்‌ நாம்‌ அடிக்கடி கர்த்தராகிய இயேசுவே வாரும்‌, 
நீர்‌ தாமதமின்றி விரைந்து வாரும்‌ என்று கதறுகிறவர்களாக இருப்போம்‌. 
அல்லேலூயா. 
- அ அவ டை 


அவிக்குரிய ஜீவியம்‌ 


எல்லாவற்றிற்கும்‌ மேலாக அவிக்குரிய ஜீவியமென்பது நீ தேவனோடு 
தனித்திருப்பதேயாகும்‌. நீ கண்டிப்பாக நாளொன்றுக்கு ஒன்றல்லது இரண்டு 
தடவைகள்‌ உனது வேதாகமத்தை அழமாகத்‌ தியானித்தல்‌ அவசியமாகும்‌. நீ 
இப்படிச்‌ செய்வதால்‌ கர்த்தரின்‌ சிந்தையை உனது எண்ணங்களுடன்‌ ஒன்றறக்‌ 
கொண்டு வருகின்றாய்‌. தனி ஜெபத்தை நீ ஒரு மெய்யான அனுபவமாக்கிக்‌ 
கொள்ள வேண்டும்‌. ஒரு குழந்தை தன்‌ தந்தையிடம்‌ தனது ஓவ்வொரு 
காரியத்தையும்‌ குறித்துப்‌ பேசுவதைப்‌ போன்று நீயும்‌ ஆண்டவரிடம்‌ 
இடைவிடாமல்‌ உறவாட வேண்டும்‌. ஆண்டவருடைய அமர்ந்த மெல்லிய குரல்‌ 
ஒலிகளுக்கும்‌, உத்தரவுகளுக்கும்‌ நீ காத்திருக்க வேண்டும்‌. தேவனின்‌ 
எண்ணங்களையே நீ சுவாசித்தல்‌ வேண்டும்‌. தேவனின்‌ பிரசன்னத்தை நீ உணர 
வேண்டும்‌. அந்தப்‌ பிரசன்னத்தால்‌ மகிழ்ச்சி நிறைந்ததும்‌, ஆசீர்வாதம்‌ 
பொங்குவதுமான தொடர்ச்சியான ஐக்கியத்தை ஆண்டவருடன்‌ நீ கொள்ளலாம்‌. 


இவ்விதமான ஆணி வேர்கள்‌ இல்லாமல்‌ ஒன்றும்‌ வளரவும்‌ முடியாது, 
ஒன்றும்‌ உயிர்‌ வாழவும்‌ இயலாது. பரத்திற்குரிய வாழ்க்கையென்பது 
பெரும்பாலோர்‌ எண்ணுகின்றவாறு அத்தனை இலகுவானதொன்றல்ல. ஆது 
வெகு உயரமான இடத்தில்‌ கடின முயற்சியுடன்‌ பெற்றுக்கொள்ளக்கூடிய 
வகையில்‌ வைக்கப்பட்டுள்ளது. அந்தப்‌ பரலோக வாழ்வு வெறும்‌ உணர்ச்சிகள்‌ 
மட்டுமல்ல, அது கிரியைகளுமல்ல, அது அன்புமல்ல. அது தேவனும்‌, நீயும்‌ 
ஒன்றறக்‌ கலந்த ஒரு இணைப்பேயன்றிப்‌ பிறிதொன்றுமில்லை. அது நீயல்ல, 
ஆவியானவரே. முதலாவது ஐக்கியம்‌, இரண்டாவது சகவாசம்‌, அதற்கப்பால்‌ ஒளி, 
அதையடுத்து சமாதானம்‌, பின்னர்‌ பரிசுத்தம்‌, இறுதியாக மோட்சம்‌. தேவன்‌ உன்‌ 
உள்ளத்தில்‌ ஜீவிப்பதே ஆவிக்குரிய ஜீவியத்தின்‌ ஆணி வேர்‌. 


(Courtesy:- “ The Overcomer " ) 





32 


“ஏலியின்‌ மக்கள்‌ பேலியாளின்‌ மக்களாயிருந்தார்கள்‌, 
அவர்கள்‌ கர்த்தரை அறியவில்லை”: (1 சாமு 2 : 12) 


“ஒன்றான மெய்‌ தேவனாகிய உம்மையும்‌ நீர்‌ 
அனுப்பினவருமாகிய இயசு கிறிஸ்துவையும்‌ அறிவதே 
நித்திய ஜீவன்‌”: (யோவான்‌ 17:3) 


““ஏன்‌ கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின்‌ 
மேன்மைக்காக எல்லாவற்றையும்‌ நஷ்ட மென்று 
எண்ணிக்‌ கொண்டி ுக்கின்றேன்‌”' (பிலி 3 : 8) 


“நம்முடைய கர்த்தரும்‌ இரட்சகருமாகிய இயேசு 
கிறிஸ்துவின்‌ கிருபையிலும்‌, அவரை அறிகிற அறிவிலும்‌ 
வளருங்கள்‌”: (2 பேதுரு 3 : 18) 


கர்த்தருக்குள்‌ எனக்கு மிகவும்‌ அருமையானவர்களே, 


நம்முடைய பிதாவாகிய தேவனாலும்‌, கர்த்தராகிய இயேசு 
கிறிஸ்துவினாலும்‌ உங்களுக்கு கிருபையும்‌, சமாதானமும்‌ பெருக 


உண்டாவதாக. அமென்‌. 


கர்த்தருக்குச்‌ சித்தமானால்‌, அவருடைய அநாதி கிருபை எங்களை 
அற்புதமாகத்‌ தாங்கி அரவணைத்து வழிநடத்துமானால்‌, இந்த இதழ்‌ உங்கள்‌ 
கரங்களை வந்தடைந்த சில தினங்களில்‌ நாங்கள்‌ கர்த்தருடைய பரிசுத்த 


ஊழியத்தின்‌ பாதையில்‌ இமயமலைகளுக்கு கடந்து செல்லுவோம்‌. 


நம்முடைய தேவ ஊழியங்களின்‌ ஜெபக்குறிப்புக்கான காரியங்களை 
இந்த இதழின்‌ மற்றொரு பக்கத்தில்‌ விபரமாக நான்‌ எழுதியிருக்கின்றேன்‌. 
அன்பாக அவற்றைக்‌ கட்டாயம்‌ வாசித்து, ஜெபிக்கும்படி யாகக்‌ கேட்டுக்‌ 
கொண்ட ஜெபக்குறிப்புகளுக்காக உங்கள்‌ தனி ஜெபங்கள்‌ மற்றும்‌ குடும்ப 
ஜெபங்களில்‌ மறவாமல்‌ ஜெபித்துக்‌ கொள்ளுங்கள்‌. தேவப்‌ பிள்ளைகளாகிய 
உங்களுடைய ஊக்கமான ஜெபங்கள்‌ மாத்திரமே எங்களுக்கு பலத்த 
அரணும்‌, பாதுகாப்பும்‌ மாத்திரமல்ல, நாங்கள்‌ மக்களுக்கு கொடுக்கும்‌ 
தேவனுடைய வார்த்தைகளை முப்பது, அறுபது, நூறுமான நித்திய 
விளைச்சலைக்‌ கொடுப்பதும்‌ உங்கள்‌ ஜெபங்கள்தான்‌ என்பதை மறவாது 
நினைவில்‌ வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. உங்கள்‌ கருத்தான ஜெபங்களின்‌ 


ஆசீர்வாதங்களை கடந்த அண்டுகளில்‌ நாங்கள்‌ பிரத்தியட்சமாகக்‌ கண்டு 


33 


கர்த்தரை ஸ்தோத்திரித்திருக்கின்றோம்‌. உங்களுடைய ஜெபங்களுக்கான 
பிரதிபலனை அன்பின்‌ ஆண்டவர்‌ இம்மையிலும்‌, மறுமையிலும்‌ உங்களுக்கு 
நிறைபூரணமாகத்‌ தந்தருள்வார்‌. 


கடந்த தேவ எக்காள இதழ்‌ உங்களில்‌ அநேகருக்கு ஆசீர்வாதமாக 
இருந்ததை உங்கள்‌ கடி தங்களின்‌ மூலமாக அறிந்து அன்பின்‌ கர்த்தருக்கு துதி 
ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றேன்‌. ““நீங்கள்‌ உங்கள்‌ முழங்கால்களிலிருந்து 
கர்த்தர்‌ உங்களுக்குத்‌ தரும்‌ தேவச்‌ செய்திகளை தேவ எக்காளத்தில்‌ 
எழுதுவதால்‌ அந்தச்‌ செய்திகளுக்கு நாங்கள்‌ முதலிடம்‌ கொடுத்து அதற்கு 
கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம்‌”” என்று ஒரு தேவப்பிள்ளை 
எழுதியிருந்தார்கள்‌. எல்லா துதி, கனம்‌, மகிமை நம்‌ அண்டவருக்கே 
உண்டாவதாக. தொலைக்காட்சி மற்றும்‌ செய்தித்‌ தாட்கள்‌ வாசிப்பைக்‌ 
குறித்து நான்‌ கடந்த தேவ எக்காளத்தில்‌ எழுதின காரியங்களை நீங்கள்‌ 
எல்லாரும்‌ கட்டாயம்‌ ஏற்றுக்‌ கொள்ள மாட்டீர்கள்‌ என்பதை நான்‌ 
நன்கறிவேன்‌. காரணம்‌, அன்பின்‌ ஆண்டவர்‌ இயேசுவுக்குள்ளாக நீங்கள்‌ 
ஆழமாக வேர்‌ ஊன்றி அவருடைய அன்பில்‌ முழுமையாக ஜீவிக்காத 
பட்சத்தில்‌ அவைகளை எல்லாம்‌ விட்டுவிடுவது என்பது அத்தனை 
இலகுவான காரியமாக இருக்காது. ஆனால்‌, தேவனால்‌ எல்லாம்‌ கூடும்‌ (மாற்‌ 


10 : 27 ) தேவரீர்‌ சகலத்தையும்‌ செய்ய வல்லவர்‌ (யோபு 42:2) 


இந்த உலகத்தில்‌ நமக்கு கிருபையாகக்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌ நமது 
வாழ்‌ நாள்‌ கால நாட்கள்‌ காலக்கடி காரமற்ற முடிவில்லாத நித்தியத்தில்‌ நம்‌ 
அன்பின்‌ அண்டவர்‌ இயேசுவோடு வாழும்‌ பரலோக வாழ்க்கைக்கு நம்மைப்‌ 
பூரணமாக ஆயத்தப்படுத்திக்‌ கொள்ளுவதற்கேயன்றி வேறொன்றிற்கும்‌ அல்ல. 
அதை மறந்து சாத்தானுடைய மடியில்‌ படுத்து தலையின்‌ கிருபையின்‌ 
ரோமங்கள்‌ எல்லாம்‌ உலக மாய்கையின்‌ கத்தியால்‌ முழுமையாக 
சிரைக்கப்படும்‌ வரை படுத்திருந்து மரணமாகிய பெலிஸ்தர்‌ வரும்போது 
“எப்போதும்போல உதறிப்போட்டு வெளியேபோவேன்‌ '' என்றால்‌ சாத்தான்‌ 
உங்களைக்கட்டி நரக பாதாளத்திற்கே இழுத்துச்‌ செல்லுவான்‌ என்பதை 
திட்டமாக நினைவில்‌ வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. 


கர்த்தர்தான்‌ தம்முடைய கல்வாரி அன்பின்‌ காட்சியால்‌ உங்களை 
முற்றுமாகத்‌ தமக்கென்று ஆட்கொண்டு அவருடைய எல்லையற்ற அன்பின்‌ 
பிரவாகத்தால்‌ நீங்கள்‌ உலகத்தின்‌ அனைத்து நீர்மேல்‌ குமிழி மாயைகளை 
எல்லாம்‌ அற்பமும்‌ குப்பையுமாக உதறித்‌ தள்ளி ஆண்டவரின்‌ ஆணி 


கடாவுண்ட அந்த பொற்‌ பாதங்களை மட்டும்‌ அண்டிக்கொள்ள கிருபை 


34 


செய்வாராக. அவரை அண்டிக்கொள்ளுகிற யாவரும்‌ பாக்கியவான்கள்‌ 
(சங்‌ 2:12) 


அதிகமான நேரத்தை தொலைக்காட்சியைப்‌ பார்ப்பதிலும்‌ (கிறிஸ்தவ 
நிகழ்ச்சிகளானாலும்‌, உலகப்‌ பிரகாரமான கேளிக்கை நிகழ்ச்சிகளானாலும்‌ 
சரி) செய்தி தாட்கள்‌ வாசிப்பதிலும்‌ நீங்கள்‌ நன்கு செலவிட்டு விட்டு அதின்‌ 
பின்னர்‌ தேவ சமூகத்தில்‌ ஜெபிப்பதற்காக முழங்காலூன்றி உங்கள்‌ ஜெப 
வேளை எப்படியிருக்கின்றது என்பதை நீங்கள்‌ பரிசோதித்துப்‌ பாருங்கள்‌. 
அண்டவருடைய பரிசுத்த பிரசன்னத்தை நீங்கள்‌ முற்றும்‌ இழந்த நிலையில்‌ 
உங்கள்‌ ஜெபம்‌ மிகவும்‌ வறட்‌ சியாக இருப்பதை நீங்கள்‌ நிச்சயம்‌ துயரத்துடன்‌ 
காண்பீர்கள்‌. அதே சமயம்‌ தொலைக்காட்சி, செய்தித்‌ தாட்களுக்கு நீங்கள்‌ 
முற்றும்‌ விலகி முழுமையாக கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிந்து ஜிவித்தவர்களாக 
உங்கள்‌ ஆண்டவருக்கு முன்பாக உங்கள்‌ முழங்கால்களை முடக்கிப்‌ 
பாருங்கள்‌. ஆ, உங்கள்‌ ஜெப வேளை எத்தனை ஆசீர்வாதமாக இருந்தது 
என்பதைக்‌ கண்டு கர்த்தருக்குத்‌ துதி ஏறெடுத்து ஆரவாரிப்பீர்கள்‌. தேவப்‌ 
பிள்ளைகளே, நீங்களே உங்கள்‌ ம்ட்டாக எல்லாக்‌ காரியங்களையும்‌ 
சோதித்துப்‌ பார்த்து உங்களை நித்திய ஜீவனுக்கு நேராக வழிநடத்தும்‌ 
நலமானதைத்‌ தெரிந்து கொள்ளுங்கள்‌. 


ஒரு கிறிஸ்தவனுக்கு தொலைக்காட்சிப்‌ பெட்டி அத்தியந்த அவசியம்‌ 
என்று என்‌ தேவன்‌ அறிந்திருப்பாரானால்‌ உங்கள்‌ சகோதரனாகிய எனக்கு 
அந்த தொலைக்காட்சி பெட்டியை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாகவோ 
வாங்கித்‌ தந்து “மகனே, நீ இதை உனது படுக்கையறையில்‌ வைத்து இரவும்‌ 
பகலும்‌ பார்த்துக்‌ கொண்டிரு. தனிமையில்‌ இருக்கும்‌ நீ அவசியம்‌ பார்த்து 
மகிழ வேண்டிய ஒரு சாதனம்‌ இது. இந்தப்‌ பெட்டி உன்னைப்‌ பத்திரமாக 
நான்‌ இருக்கின்ற பரலோகம்‌ கொண்டு வந்து சேர்க்கும்‌” என்று சொல்லி 
உங்களில்‌ பலரைவிட நல்லதொரு பெரிய கரும்‌ பெட்டியை எனக்குக்‌ 
கொடுத்திருப்பார்‌. உண்மையில்‌ உங்களில்‌ பலரைவிட அது எனக்கு அத்தியந்த 
அவசியமானது என்பது அவருக்கு நன்கு தெரியும்‌. காரணம்‌, நான்‌ முற்றும்‌ 
தனியனாக இருக்கின்றேன்‌. பகற்‌ காலம்‌ முழுவதும்‌ தேவப்பணிகளைச்‌ செய்து 
எனது சிறிய அறையிலிருந்து அவ்வப்போது வெளியே வந்து எனது 
பிள்ளைகள்‌ நான்‌ பார்த்து மகிழ்வதற்காக தோட்டத்தில்‌ வளர்த்து 
வைத்திருக்கும்‌ பற்பலவிதமான பூச்செடிகளின்‌ அழகான மலர்களைக்‌ கண்டு 
கர்த்தாவின்‌ எல்லையற்ற ஞானத்தையும்‌, மனுமக்கள்‌ மேல்‌ கொண்ட 
அவருடைய அன்பையும்‌ எண்ணி அவருக்குத்‌ துதி ஸ்தோத்திரங்களை 


ஏறெடுப்பேன்‌. எங்கள்‌ வீட்டைச்‌ சுற்றி வாழும்‌ அழகான பறவைகளைக்‌ 


35 


கண்டு ஆனந்திப்பேன்‌. நான்‌ அவைகளுக்கு தானிய மணிகளையும்‌, இதர 
அகாரங்களையும்‌ போடும்போது அவைகள்‌ ஒன்றாக அமர்ந்து கூடிக்‌ 
குரல்கள்‌ எழுப்பித்‌ தங்கள்‌ ஆகாரத்தை உண்பதைக்‌ கண்டு மகிழ்வேன்‌. பகல்‌ 
முழுவதும்‌ கர்த்தருடைய பணிகள்‌, ஜெபங்கள்தான்‌ எனது பிரதான 


வேலைகளாகும்‌. 


தொலைக்‌ காட்சி மற்றும்‌ செய்தித்தாள்‌ வாசிப்பு குறித்து நான்‌ கடந்த 
இதழில்‌ எழுதிய செய்திகள்‌ உங்களில்‌ பலருக்கும்‌ நான்‌ உங்களைப்‌ பரியாசம்‌ 
செய்வது போலக்‌ காணப்படலாம்‌. சோதோம்‌, கொமோரா பட்டணங்களை 
தேவன்‌ அழிக்கப்‌ போகின்றார்‌ என்றும்‌, அந்த ஸ்தலத்தை விட்டு உடனே 
புறப்படும்படி யாகவும்‌ லோத்து தன்‌ மருமக்கள்‌ மாரிடம்‌ சொன்ன போது 
அந்த வார்த்தைகள்‌ அவர்களை பரியாசம்‌ பண்ணுகிறது போல கண்டது (அதி 
19 : 14) என்ற வார்த்தைகளின்படி உங்களுக்கும்‌ காணப்படலாம்‌. அனால்‌ ஒரு 
நாள்‌ வரும்‌, அப்பொழுது உங்கள்‌ சகோதரனாகிய நான்‌ தேவ எக்காளத்தில்‌ 
எழுதியவைகள்‌ நூற்றுக்கு நூறு அப்படியே உண்மை என்று அதிர்ச்சியுடன்‌ 
கண்டு கொள்ளுவீர்கள்‌. நீங்கள்‌ தேவனுக்கு முன்பாக நஷ்டப்பட்டவர்களாக 
அந்தக்‌ கொடிய உண்மையைக்‌ காணு முன்னர்‌ இந்தக்‌ கிருபையின்‌ காலத்தில்‌ 


தேவன்‌ தாமே உங்கள்‌ மனக்கண்களைத்‌ திறந்தருள்வாராக. 


உங்கள்‌ வாழ்நாட்காலம்‌ மிகவும்‌ குறுகியது. முற்றும்‌ அநித்தியமானது. 
தேகத்தில்‌ நல்ல பெலனும்‌, கால்‌ கரங்களில்‌ உறுதியான வலிமையும்‌ உள்ள 
வாலிபன்‌ தனக்கு முன்பாக நீண்டதொரு ஆயுசின்‌ வருடங்கள்‌ திட்டமாகவே 
உள்ளது என்று நப்பாசை கொள்ள முடியாது. வாலிபனே, ஒரு நாள்‌ உலக 
வாழ்க்கைக்கு உனக்கு உத்திரவாதம்‌ கிடையவே கிடையாது என்பதை 
திட்டமாக நினைவில்‌ வைத்துக்‌ கொள்‌ (நீதி 27 : 1 ) நமக்கும்‌, முடிவில்லாத 
நித்தியத்துக்கும்‌ இடைவெளி ஓரே ஒரு அடி தூரம்‌ மட்டுமே என்பதை 
மறந்துவிடவேண்டாம்‌. நான்‌ அல்ல, வானத்தையும்‌, பூமியையும்‌ படைத்த 
சர்வ வல்லவரின்‌ மாறாத ஜீவ வார்த்தை அப்படித்தான்‌ கூறுகின்றது 
சாமு 20: 3) 


"Time spent with God, time well spent” “தேவனோடு 
செலவிடப்பட்ட காலம்‌ மிகவும்‌ பயனுள்ளதாக செலவிடப்பட்ட காலம்‌'' 
என்று ஒரு தேவ பக்தன்‌ கூறுகின்றார்‌. Time is given us to use In view of 
eternity ““முடிவில்லாத நித்தியத்தை ஆண்டவருடன்‌ பரலோகில்‌ 
செலவிடுவதற்கு ஆயத்தம்‌ செய்து கொள்ள பூவுலக வாழ்நாட்‌ காலம்‌ நமக்குச்‌ 


கொடுக்கப்பட்டிருக்கின்றது'' என்று அயர்ன்சைட்‌ என்ற 


36 


19 ஆம்‌ நூற்றாண்டு பரிசுத்தவான்‌ கூறுகின்றார்‌. உங்கள்‌ வாழ்நாட்காலம்‌ 
உங்களைத்‌ தமது இரத்தக்‌ கிரயத்தால்‌ தமக்கென சொந்த ஜனமாக்கிக்‌ 
கொண்ட அருமை இரட்சகருடைய பரிசுத்த பாதங்களண்டை 
செலவிடப்பட்டதாகவும்‌, உலக மாய்கையில்‌ சிக்கி பாவத்தில்‌ மடியும்‌ பாவ 
மாந்தரை நித்திய ஜீவனாம்‌ இரட்சகர்‌ இயேசுவுக்கு நேராக வழிநடத்தும்‌ 
ஒப்பற்ற தேவ பணியில்‌ செலவிடப்பட்டதாகவும்‌ இருப்பதாக. 


இந்த உலகத்தில்‌ ஒன்றான மெய்‌ தேவனானவர்‌ ஒருவர்‌ உண்டு என்றும்‌, 
அவர்‌ மனுஷனை அவனவனுடைய கிரியைகளின்படி தப்பாமல்‌ நியாயம்‌ 
விசாரிக்கின்ற மகத்துவமும்‌, பயங்கரமுமான தேவன்‌ என்ற உணர்வு 
கொஞ்சம்கூட இல்லாமல்‌ அத்தனை நிர்விசாரமாகவும்‌, அத்தனை 
துணிச்சலுடனும்‌ இந்தக்‌ கடைசி நாட்களில்‌ கிறிஸ்தவ மக்கள்‌ காரியங்களை 
தங்கள்‌ கரங்களில்‌ எடுத்துச்‌ செய்வதை நாம்‌ நடுக்கத்துடன்‌ கவனிக்கின்றோம்‌. 


ஒரு கிறிஸ்தவ மிஷன்‌ மேல்‌ நிலைப்பள்ளியில்‌ ஒரு ஆசிரியப்‌ 
பணியிடம்‌ காலி விழுந்தது. அந்த இடத்தை நிரப்புவதற்காக 3. பேர்கள்‌ 
தெரிந்து கொள்ளப்பட்டு அவர்களுக்கு நேர்முக சோதனை நடந்து முடிந்தது. 
அந்த கிறிஸ்தவ மிஷன்‌ பள்ளியின்‌ நிர்வாகப்‌ பொறுப்பைக்‌ கவனிக்கும்‌ 
அத்தியட் சாதனப்‌ பேராயர்‌ அந்த மூவரில்‌ யார்‌ பெரிய சூட்கேசை தனக்குக்‌ 
கொண்டு வருவார்‌ என்று இப்பொழுது ஆவலுடன்‌ எதிர்பார்த்துக்‌ 
காத்திருக்கின்றார்‌ என்று நான்‌ கேள்விப்பட்டேன்‌. சில மிஷன்‌ பள்ளிகளில்‌ 
காலியாக விழும்‌ ஆசிரியப்‌ பணியிடத்தை நிரப்ப பேராயர்‌ 3 லட்சம்‌ வரை 
மக்களிடம்‌ பரிதானம்‌ கேட்கின்றார்‌ என்பதாகச்‌ சொல்லப்படுகின்றது. 
அத்தியட்சாதீனத்திலுள்ள ஏழை எளிய ஆசிரிய மக்கள்‌ யார்‌? யார்‌ யார்‌ நீண்ட 
காலமாகப்‌ பள்ளிகளிலே பணிபுரிந்து நிரந்தர பணியிடத்துக்காக அவலாகக்‌ 
காத்திருக்கின்றார்கள்‌ என்ற கேள்வி எல்லாம்‌ கிடையாது. 
அரசியல்வாதிகளைப்போன்று சபைத்‌ தலைவர்கள்‌ பெரும்‌ பணத்தை 
எதிர்நோக்கி நிற்கின்றார்கள்‌. நிறையப்‌ பணங்களை பேராயர்கள்‌ வாங்கிக்‌ 
கொண்டு தங்களுடைய மிஷன்‌ பள்ளிகளில்‌ அந்தப்‌ பணியிடங்களுக்குத்‌ 
தகுதியில்லாத புறமதஸ்தர்களுக்கு வேலை போட்டுக்‌ கொடுக்கின்றனர்‌. 
பரிசுத்தமான தேவனுடைய சபைகளுக்குள்‌ பேராயர்கள்‌ ஜாதி வெறியைப்‌ 
புகுத்துகின்றார்கள்‌. அந்தக்‌ காரியத்தில்‌ அவர்கள்‌ மிகுந்த வைராக்கியம்‌ 
காண்பிக்கின்றார்கள்‌. தங்களுடைய ஜாதிக்காரர்களுக்கு மிஷன்‌ 
ஸ்தாபனங்களில்‌ முதன்மை நிலையில்‌ வேலைகளைப்‌ போட்டுக்‌ 


கொடுக்கின்றனர்‌. நியாயம்‌ கேட்டால்‌ “என்‌ ஜனம்‌, என்‌ குலம்‌” 


37 


(எஸ்தர்‌ 8:6 ) என்ற தேவ வசனத்தை உள்ளத்தில்‌ கபடத்தை மறைத்துச்‌ சுட்டிக்‌ 


காண்பிக்கின்றார்கள்‌. 


குருவானவர்கள்‌ மதுபானம்‌ அருந்தியவர்களாக ஆலய 
ஆராதனைகளை நடத்துகின்றனர்‌. அப்படிப்பட்ட ஒரு குருவானவரைக்‌ 
குறித்து நான்‌ கேள்விப்பட்டு அவர்களை நேருக்கு நேராக கிறிஸ்துவுக்குள்‌ 
அன்பாக எச்சரித்தேன்‌. அனால்‌, அவர்கள்‌ திருந்தவில்லை. கடைசியாக அந்த 


மனிதர்‌ சிறுநீரக கோளாறினால்‌ தாக்குண்டு வீழ்ந்தார்‌. 


திருச்சபை அத்தியட்சாதீனங்களில்‌ நடக்கும்‌ அக்கிரமங்களையும்‌, 
அநியாயங்களையும்‌ எழுதித்‌ தீராது. ஒரு அத்தியட்சாதீனத்தில்‌ நடந்த ஒரு 
முக்கியமான கமிட்டியில்‌ விலையுயர்ந்த அநேக வெளி நாட்டு 
மதுப்பாட்டல்கள்‌ பரிமாறப்பட்டதாக அதை நிச்சயமாக கேள்விப்பட்ட ஒரு 
தேவப்‌ பிள்ளை எனக்குச்‌ சொன்னார்கள்‌. ஒரு காலத்தில்‌ ஆண்டவருக்கு 
அடுத்த ஸ்தானத்தில்‌ இருப்போராக சபை மக்களால்‌ கருதப்பட்ட 
பேராயர்கள்‌ இன்று. குடியர்களாக, வெறியர்களாக, விபச்சாரம்‌, 
வேசித்தனமுடையவர்களாக, தேவனுடைய பரிசுத்தமான ஊழியத்தை 
கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக, ஆத்தும பாரத்தோடு செய்வதற்குப்‌ பதிலாக 
எந்த எந்த விதங்களில்‌ சபையைக்‌ கொள்ளையடிக்கலாம்‌ என்று இரவும்‌ 
பகலும்‌ அதே சிந்தனையில்‌ கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியருகில்‌ 
அமர்ந்து இரையின்‌ மேல்‌ பாயப்‌ பதுங்கியிருக்கின்றார்கள்‌. காரணம்‌, 
கர்த்தருடைய திருவுளச்சித்தத்திற்கு உகந்த விதமாக மக்களால்‌ ஜெபத்துடன்‌ 
இந்தவிதப்‌ பேராயர்கள்‌ தெரிவ செய்யப்படாமல்‌ பண பலத்தைக்கொண்ட 
ஒரு குழுவினரால்‌ சதி ஆலோசனைகளின்படி. இவர்கள்‌ தெரிவு 
செய்யப்படுவதால்‌ இந்தப்‌ பேராயர்கள்‌ அந்த மக்களின்‌ கைப்பாவையாக 
இருந்து அவர்களின்‌ அனைத்து தீய காரியங்களுக்கும்‌ ஒத்துழைக்கும்‌ 
மக்களாகவிருக்கின்றனர்‌. 


தமிழ்நாட்டில்‌ அநேகரிடம்‌ சொந்தமாக வீடுகள்‌ கட்டித்‌ தருகின்றேன்‌ 
என்று கூறி ஒவ்வொருவரிடமும்‌ ஒரு கணிசமான தொகையாக சில கோடி 
பணங்களை வசூலித்து அவர்களை ஏமாற்றிய ஒரு பேராயர்‌ இப்பொழுது 
அரசாங்கத்தால்‌ கைது செய்யப்பட்டு சிறையில்‌ அடைக்கப்பட்டி ர௬ுப்பதாக 
தேவப்‌ பிள்ளைகள்‌ எனக்குத்‌ தகவல்‌ தெரிவிக்கின்றனர்‌. அந்தப்‌ பணத்தால்‌ 
அந்தப்‌ பேராயர்‌ தனக்கென்று கட்டிக்கொண்ட வீட்டின்‌ முகப்பு வளைவில்‌ 
“இயேசுவின்‌ இரத்தம்‌ ஜெயம்‌'' என்று எழுதப்பட்டிருப்பதாகவும்‌, வீட்டின்‌ 
உள்ளே “நானும்‌ என்‌ வீட்டாருமோவென்றால்‌ கர்த்தரையே சேவிப்போம்‌'' 


38 


என்ற தேவ வசனம்‌ கண்ணாடி சட்டமிடப்பட்டு தொங்குவதாகவும்‌ 
சொல்லுகின்றார்கள்‌. இந்தவித நாடகங்களை பெயர்‌ கிறிஸ்தவர்கள்‌ 
புறமதஸ்தர்களுக்கு முன்பாக ““நீங்கள்‌ எனக்கு சாட்சிகள்‌”' என்று சொன்ன 
ஆண்டவரின்‌ முகத்தில்‌ கரியைப்‌ பூசி நடித்து தேவனுடைய பரிசுத்தமும்‌, 
பயங்கரமுமான நாமத்தை தூஷிக்கின்றனர்‌. 


ஒரு அழகான வாலிப மகள்‌ ஒரு நாள்‌ என்னைச்‌ சந்தித்து தனது 
சபையின்‌ 3 பெரிய பிள்ளைகளுக்கு தகப்பனான குருவானவர்‌ பாலியல்‌ 
உணர்வோடு கூடிய வார்த்தைகளால்‌ தன்னுடன்‌ பேசியாதாக மிகவும்‌ 
வேதனையோடு என்னிடம்‌ சொன்னார்கள்‌. கொஞ்ச காலத்திற்குப்‌ பிறகு 
அதே குருவானவர்‌ மற்றொரு சபைக்கு மாற்றம்‌ செய்யப்பட்டார்‌. அந்த 
சபையில்‌ தனது மாம்ச இச்சைகளின்‌ காரணமாக சபை மக்களிடம்‌ நன்கு 
அடி. பட்டுச்‌ சென்றதாக நான்‌ கேள்விப்பட்டேன்‌. எத்தனை கேவலம்‌ 
பாருங்கள்‌! தேவனுடைய மந்தையின்‌ ஆடுகளைப்‌ பரலோகம்‌ கொண்டு 
போய்‌ பத்திரமாகச்‌ சேர்க்க வேண்டிய பொறுப்பான மேய்ப்பர்களுடைய 


நடபடிகள்‌ இவை! 


நம்முடைய தமிழ்‌ நாட்டை எடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌. கர்த்தருடைய 
திட்டமான ஊழிய அழைப்பின்றி, ஆத்தும பாரமின்றி, கஷ்டமில்லாமல்‌ 
இலகுவாகவும்‌, துரிதமாகவும்‌ பணம்‌ சம்பாதிக்கலாம்‌ என்ற ஒரே இழிவான 
நோக்கத்தோடு எத்தனை விதவிதமான கவர்ச்சியான ஊழியங்கள்‌, 
பற்பலவிதமான பகட்டான ஏமாற்றுத்‌ திட்டங்கள்‌ எல்லாம்‌ இன்று 
நடைபெற்றுக்‌ கொண்டிருக்கின்றன. எல்லா தேவ ஊழியங்களையும்‌ நான்‌ 
இங்கு குறிப்பிடவில்லை, குற்றப்படுத்தவில்லை என்பதை கர்த்தருக்குள்‌ நீங்கள்‌ 
நன்கு அறிவீர்கள்‌. ஆடுகளுக்காக ஜீவனைக்‌ கொடுத்த நம்‌ அருமை இரட்சகர்‌ 
இயேசு, அவரது பரிசுத்த அப்போஸ்தலர்‌, காலாகாலங்களாக உலகத்தின்‌ 
பல்வேறு தேசங்களில்‌ மாபெரும்‌ உயிர்‌ மீட்சிகளை தேவ வல்லமையால்‌ 
கொண்டு வந்த ராட்சத தேவ பக்தர்கள்‌, ஸ்காட்லாந்து தேசத்தில்‌ 17 ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ தேவனுடைய சுத்த சத்தியத்தைப்‌ பிரசிங்கித்து அதின்‌ 
காரணமாக நீண்டகால சிறை வாசங்கள்‌ அனுபவித்து தக்கிரையாக்கப்பட்ட 
திரளான இரத்த சாட்‌.சிகள்‌ போன்ற பியூரிட்டான்கள்‌ (Pபா£க5) என்ற பக்த 
சிரோன்மணிகள்‌, ஜியார்ஜ்‌ விட்பீல்ட்‌, ஜாண்வெஸ்லி, ஜாண்‌ பன்னியன்‌, 
ஜாண்‌ கால்வின்‌, ரிச்சர்ட்‌ பாக்ஸ்டர்‌, யோனத்தான்‌ எட்வர்ட்ஸ்‌, டேவிட்‌ 
பிரய்னார்ட்‌. டி.எல்‌.மூடி,, சார்லஸ்‌ ஸ்பர்ஜன்‌, ஜிப்ஸி ஸ்மித்‌, கிறிஸ்மஸ்‌ 
ஈவான்ஸ்‌, நமது இந்திய தேசத்தில்‌ சாது சுந்தர்சிங்‌, சாதுகொச்சி குஞ்சு போன்ற 


39 


நட்சத்திரங்களாக ஜொலித்த எண்ணற்ற பரிசுத்த பக்தர்கள்‌ தங்கள்‌ 
ஊழியங்களில்‌ பயன்படுத்தாத காரியங்களை நம்‌ தமிழ்‌ நாட்டு தேவ 
ஊழியர்கள்‌ இன்று தங்கள்‌ ஊழியங்களில்‌ நிகழ்த்திக்‌ காண்பிக்கின்றனர்‌. இந்த 
நம்‌ சிலுவை வீரர்கள்‌ மிக விசித்திரமான விநோதங்களையும்‌, வித்தைகளையும்‌ 
தங்கள்‌ ஊழியங்களில்‌ கவர்ச்சிகரமாகப்‌ பயன்படுத்தி அதைக்‌ கொண்டு 
கோடா கோடி பணங்கள்‌ சம்பாதித்து திராட்சத்‌ தோட்டங்களையும்‌, ஒலிவத்‌ 
தோப்புகளையும்‌ வாங்கி (2 இரா 5 : 26) அதின்‌ மூலம்‌ தேவனை அறியாத 
புறமதஸ்தர்கள்‌ அன்பின்‌ ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை தூஷித்து, 
கிறிஸ்து இரட்சகரின்‌ மெய்‌ அடியாராம்‌ மற்ற தேவ தாசர்களையும்‌ 
அருவருப்பான சந்தேகக்‌ கண்களோடு பார்த்து அவர்களை இழிவாக 
நினைக்க வகைசெய்து வைத்திருக்கின்றனர்‌. அப்போஸ்தலனாகிய பவுல்‌ 
அடிகளார்‌ நினைத்திருந்தால்‌ தம்முடைய சுவிசேஷ ஊழியத்தின்‌ மூலமாக 
பெரும்‌ செல்வம்‌ திரட்டி கோடீஸ்வரனாக எல்லா ஆடம்பரங்களோடும்‌ 
தனது நாட்களில்‌ வாழ்ந்திருக்கலாம்‌. மாறாக, நிருபத்தில்‌ அவர்‌ எழுதும்போது 
்‌ அந்தப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே 
பிழைப்பு உண்டாக வேண்டுமென்று கர்த்தரும்‌ கட்டளையிட்டி ருக்கிறார்‌. 
அப்படியிருந்தும்‌, நான்‌ இவைகளில்‌ ஒன்றையும்‌ அனுபவிக்கவில்லை” 
( கொரி 9 : 14,15 ) என்று கூறுகின்றார்‌. அவருடைய வார்த்தைகள்‌ நம்மை 
அதிர்ச்சியில்‌ உறையப்பண்ணுகின்றதே! மூன்றாம்‌ வானம்‌ வரைக்கும்சென்று 
வந்த அந்த மாபெரும்‌ அப்போஸ்தலரை விட இன்று நமது நடுவில்‌ உள்ள 
தமிழ்‌ நாட்டு தேவ ஊழியர்கள்‌ மிகவும்‌ புத்திசாலிகள்‌, ஞானவான்கள்‌, 
திறமைசாலிகள்‌, சாமர்த்தியவாளிகள்‌ என்று ஒருக்கால்‌ எண்ணியிருப்பார்கள்‌ 


போலும்‌! 


சற்று முன்பாக நான்‌ எழுதியது உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால்‌ 
உலக திருச்சபை வரலாறுகளையும்‌, கடந்த கால பரிசுத்த பக்தர்களின்‌ 
வாழ்க்கை சரித்திரங்களையும்‌ நீங்களே உங்கள்‌ மட்டாக எடுத்துப்‌ படித்து 
உண்மையைப்‌ புரிந்து கொள்ளுங்கள்‌. அந்த பரிசுத்த பக்தர்கள்‌ எப்படி 
வாழ்ந்தார்கள்‌? எதை எதை தேவ ஜனத்துக்குப்‌ பிரசிங்கித்தார்கள்‌? 
எப்படிப்பட்ட தேவ ஒழுங்கில்‌ அவர்கள்‌ தேவனுடைய சுத்த சத்தியத்தைப்‌ 
பிரசிங்கித்தார்கள்‌? அவர்கள்‌ கூட்டங்களில்‌ நடந்தது என்ன? தங்கள்‌ 
காலங்களுக்குப்‌ பிறகு அந்த தேவ ஊழியர்கள்‌ எதை எதை தங்கள்‌ பின்‌ 
சந்ததிக்கு விட்டுச்‌ சென்றார்கள்‌? என்பதை நீங்களே படித்து நன்கு புரிந்து 
கொள்ளுங்கள்‌. மெதடிஸ்ட்‌ திருச்சபையைத்‌ தோற்றுவித்த மாபெரும்‌ தேவ 
மனிதர்‌ ஜாண்‌ வெஸ்லி தான்‌ மரிக்கும்போது வெறும்‌ 6 பவுண்டுகளை 


40 


மாத்திரமே பின்‌ வைத்துச்‌ சென்றதாகவும்‌, அந்த 6 பவுண்டுகளையும்‌ அவரது 
பிரதேப்‌ பெட்டியை கல்லறைக்குத்‌ தூக்கிச்‌ சென்ற 6 மனிதர்களுக்கு 
கொடுத்ததாகவும்‌ அவருடைய வாக்கைச்‌ சரித்திரத்தில்‌ மிகுந்த 
ஆச்சரியத்துடன்‌ நாம்‌ வாசிக்கின்றோம்‌. அவர்‌ மட்டும்‌ நினைத்திருந்தால்‌ 
எத்தனை எத்தனையோ கோடிகளை தன்‌ பின்‌ சந்ததிக்கு விட்டுச்‌ 
சென்றிருக்கலாம்‌! ஜியார்ஜ்‌ விட்பீல்ட்‌ என்ற ராட்சத தேவ மனிதர்‌ தனது 
சொந்த செலவுகளுக்காக அளிக்கப்பட்ட 7000 பவுண்டுகளை (அந்த 
நாட்களில்‌ அதின்‌ விலை மதிப்பு கோடி ரூபாயை எட்டும்‌) வாங்க 
மறுத்துவிட்டார்‌. ஏழைக்கு ஏழையாக மரித்தார்‌. மார்ட்டின்‌ லூத்தரைப்‌ பற்றி 
அந்நாளைய கத்தோலிக்க போப்‌ சொல்லும்போது "Tis German beast 
does not love gold" ““இந்த ஜெர்மானிய மிருகம்‌ பொன்‌, பொருளை 
விரும்புவதில்லை” என்று சொன்னார்‌. ஜாண்‌ கால்வின்‌ என்ற மாபெரும்‌ 
பரிசுத்த பக்த சிரோன்மணி தனது கல்லறையில்‌ எந்த ஒரு ஆரவாரமான 
ஆராதனை இருக்கக்‌ கூடாது என்றும்‌, மக்கள்‌ கூட்டம்‌ இருக்கவே கூடாது 
என்றும்‌ மிகவும்‌ எளிய முறையில்‌ தனது அடக்கம்‌ நடத்தப்பட்டு வெகு 
துரிதமாகவே தான்‌ புதைக்கப்பட்ட இடம்‌ மக்களுக்குத்‌ தெரியாமல்‌ 
மறைந்துவிட வேண்டும்‌ என்பதற்காக தனக்குக்‌ கல்லறையே கட்டக்கூடாது 
என்றும்‌ கூறிவிட்டார்‌. அவருடைய விருப்பப்படியே காரியம்‌ நடந்து சில 
மாதங்களுக்குள்ளாக அவருடைய கல்லறை எங்கிருக்கின்றது என்று கண்டு 
பிடிக்கக்‌ கூடாமல்‌ போய்விட்டது. இந்தவிதமாக கர்த்தரால்‌ வல்லமையாகப்‌ 
பயன்படுத்தப்பட்ட தேவ மக்கள்‌ பெரும்பாலரும்‌ எளிமையாக வாழ்ந்து 


வெறுங்கையர்களாக இந்த உலகத்தைக்‌ கடந்து சென்றிருக்கின்றார்கள்‌. 


நாம்‌ வாழ்கின்ற இந்தக்‌ கொடிய காலத்தில்‌ ஏன்‌? எதற்காக? மக்கள்‌ 
இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம்‌ தேவ ஊழியம்‌ என்ற போர்வையில்‌ 
துணிச்சலாகச்‌ செய்து வருகின்றனர்‌ என்பதை நீங்கள்‌ அறிய 
விரும்புகின்றீர்களா? அதற்கான ஒரே விடை அவர்கள்‌ கர்த்தர்‌ 
எப்படிப்பட்டவர்‌ என்பதை தங்கள்‌ வாழ்வில்‌ அறிந்து உணர்ந்து 
கொள்ளவில்லை என்பதைத்‌ தவிர வேறு விளக்கம்‌ கொடுக்க முடியாது. 
தாங்கள்‌ ஆராதிக்கின்ற சர்வ வல்லவரின்‌ குணாதிசயம்‌ என்ன? 
உடன்படிக்கையையும்‌, கிருபையையும்‌ காக்கின்ற அவர்‌ எப்படிப்பட்ட 
மகத்துவமும்‌ பயங்கரமுமான தேவன்‌? பிதாக்களுடைய அக்கிரமங்களை 
பிள்ளைகளிடத்தில்‌ மூன்றாம்‌ நான்காம்‌ தலை முறை வரைக்கும்‌ விசாரிக்கின்ற 
அந்த ஜீவ தேவன்‌ எப்படிப்பட்டவர்‌ என்ற அறிவு கிடையாது. 


41 


நான்‌ சமீபத்தில்‌ ஒரு ஆங்கில கிறிஸ்தவ பத்திரிக்கையில்‌ ஒரு 
ஆச்சரியமான செய்தியை வாசித்தேன்‌. சர்வ வல்ல தேவன்‌ நமது 
முற்பிதாவாகிய ஆபிரகாமை ஆசீர்வதித்தபோது உன்‌ சந்ததியை வானத்து 
நட்சத்திரங்களைப்‌ போலவும்‌, கடற்கரை மணலைப்போலவும்‌ பெருகவே 
பெருகப்பண்ணுவேன்‌ என்று ஆசீர்வதித்தார்‌ என்று நாம்‌ பார்க்கின்றோம்‌ 
(அதி 22 : 17 ) தேவன்‌ அந்தவிதமாக வானத்தின்‌ நட்சத்திரங்களை 
முதலாவதாகவும்‌, கடற்கரை மணலை அதின்‌ பின்னரும்‌ குறிப்பிட்ட காரணம்‌ 
என்னவெனில்‌ கடற்கரை மணலைப்‌ பார்க்கிலும்‌ அதிகமான நட்சத்திரங்கள்‌ 
வானத்தில்‌ உள்ளதாக வான சாஸ்திரிகள்‌ இப்பொழுது கண்டு 
பிடித்துள்ளார்களாம்‌. நமக்கு அருகாமையிலுள்ள பால்‌ வெளி வீதியில்‌ 
மட்டும்‌ 20 ஆயிரம்‌ கோடி நட்சத்திரங்கள்‌ உள்ளனவாம்‌. இந்த உலகத்தில்‌ 
உள்ள பாலைவனங்கள்‌, விரிந்து வியாபித்து கிடக்கும்‌ நீண்ட கடற்கரைகள்‌ 
அனைத்திலும்‌ உள்ள மண்களின்‌ எண்ணிக்கையைப்‌ போன்று 
10 உலகங்களில்‌ உள்ள பாலைவனங்கள்‌, கடற்கரைகளின்‌ மணலின்‌ 
எண்ணிக்கைக்கும்‌ அதிகமான எண்ணிக்கையில்‌ தேவன்‌ வானத்தில்‌ கணக்கிட 
முடியாத கோடானு கோடி நட்சத்திரங்களை படைத்து ஆகாய வீதியிலே 
தொங்க விட்டி ருக்கின்றாராம்‌. 


உங்கள்‌ கைப்பிடி நிறைய அற்று அல்லது சமுத்திர மண்ணை அள்ளி 
அந்த மண்ணின்‌ எண்ணிக்கையை மாத்திரம்‌ உங்களால்‌ எண்ணித்‌ 
தொகையிட முடியுமா என்று யோசித்துப்‌ பாருங்கள்‌. அப்படியிருக்க 10 
உலகங்களில்‌ உள்ள மணலைக்காட்டி லும்‌ கூடுதலான எண்ணிக்கையில்‌ நாம்‌ 
வாழும்‌ இந்த பூமியைக்காட்டிலும்‌ எத்தனை எத்தனையோ ஆயிரம்‌ 
மடங்குகள்‌ பெரிய நட்சத்திரங்களை சிருஷ்டித்துப்‌ படைத்து அவைகளை 
பந்துகள்‌ போல விண்‌ வெளி வீதியிலே சுழலவிட்டிருக்கும்‌ நம்‌ சர்வ வல்ல 
கர்த்தரின்‌ வல்லமையையும்‌, ஞானத்தையும்‌ என்னவென்று சொல்லுவது! 


நம்முடைய தலைகள்‌ இன்னும்‌ சுழலக்கூடிய மற்றொரு காரியத்தையும்‌ 
நான்‌ குறிப்பிட விரும்புகின்றேன்‌. அந்த பத்து உலகங்களிலுள்ள மணல்‌ 
தூளின்‌ எண்ணிக்கையில்‌ வான வீதியில்‌ சுழன்று கொண்டிருக்கும்‌ அத்தனை 
நட்சத்திரங்களையும்‌ எண்ணித்‌ தொகையிட்டு அவை ஒவ்வொன்றையும்‌ நம்‌ 
தேவன்‌ பெயரிட்டு அழைப்பதாக வேதாகமத்தில்‌ நாம்‌ பார்க்கின்றோம்‌ 
(சங்‌ 147 : 4) அல்லேலூயா. 


ஆண்டவரது படைப்புகள்‌ முழுவதும்‌ அவரது எல்லையற்ற 
ஞானத்தால்‌ நிரம்பி வழிகின்றது. ஒவ்வொரு மலருக்கும்‌ ஒவ்வொரு விதமான 


42 


இதழ்களின்‌ வடிவமைப்பு, ஒவ்வொரு விதமான வண்ண நிறங்கள்‌, ஒவ்வொரு 
வித வாசனை. பழங்கள்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ ஒவ்வொரு வித வடிவமைப்பு, 
ஒவ்வொருவித நிறம்‌, ஒவ்வொருவித வாசனை, ஒவ்வொருவிதமான மதுரமான 
ரசி. ஓவ்வொரு பறவைக்கும்‌ ஒவ்வொரு விதமான குரல்கள்‌, 
ஒவ்வொருவிதமான உடல்‌ அமைப்பு, வண்ண நிறங்கள்‌, அவைகள்‌ பறக்கும்‌ 
பாங்குகள்‌. நீண்ட தொலை தூரங்களுக்கு பறந்து செல்லும்‌ 
நீர்ப்பறவைகளுக்கு ஏற்றவாறான அவைகளின்‌ இறக்கைகள்‌ மற்றும்‌ காற்றைக்‌ 
கிழித்துக்‌ கொண்டு கப்பல்‌ போலச்‌ செல்லும்‌ வகையிலான அவைகளின்‌ 


உடல்‌ அமைப்புகள்‌. 


உலகத்தில்‌ தாம்‌ சிருஷ்டி த்த மனுமக்கள்‌ ஒவ்வொருவரையும்‌ ஒவ்வொரு 
உடற்‌ கட்டமைப்போடும்‌ ஒவ்வொரு குண நலன்களோடும்‌ படைத்து 
ஒவ்வொருவருக்கும்‌ ஒவ்வொரு சாயலைக்‌ கொடுத்துள்ளார்‌. ஒரு மனிதனின்‌ 
சாயல்‌ மற்ற மனிதனுக்கு இருப்பதில்லை. ஒரு மனிதனின்‌ குணாதிசயம்‌ உலகில்‌ 
அவன்‌ ஒருவனுக்கு மட்டுமேதான்‌ உண்டு. ஒரு மனிதன்‌ தண்டிக்கப்பட 
வேண்டிய ஒரு குரூரமான கொலைக்‌ குற்றமோ அல்லது வேறெந்த 
குற்றத்தையோ செய்துவிட்டு இந்த பூவுலகத்தின்‌ எந்த ஒரு மூலையில்‌ 
பதுங்கினாலும்‌ அந்த மனிதனை அரசாங்கம்‌ அண்டுகள்‌ பலவானாலும்‌ 
வலைபோட்டுதேடிக்கண்டு பிடித்துக்‌ கொண்டு வந்து குற்றவாளிக்‌ கூண்டில்‌ 
ஏற்றி அவனுக்கு மரண தண்டனை அல்லது ஆயுள்‌ தண்டனை அளித்து 
விடுகின்றது. காரணம்‌ அவனது சிருஷ்டிகர்‌ அவனை அத்தனை சிறப்பான 
தனித்தன்மையுடன்‌ படைத்திருக்கின்றார்‌. இந்த உலகத்தில்‌ உள்ள அத்தனை 
மாந்தரின்‌ கைரேகைக்‌ கோடுகளும்‌ வித்தியாசமானவை. ஒரு மனிதனுக்குள்ள 
கைரகைக்‌ கோடுகள்‌ அடுத்த மனிதனுக்கு இருப்பதில்லை. ஓவ்வொரு 
மனிதனுடைய மண்டை ஓடும்‌ ஒவ்வொருவிதமாக வடிவமைக்கப்பட்டு 
பொருத்தி அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு மனிதனுக்கு பொருத்தப்பட்ட 
விதமாக மற்ற மனிதனுக்கு அதே முறை பின்பற்றப்படவில்லை. சிருஷ்டி.கரின்‌ 
அளவிடற்கரிய ஞானத்தை இந்தச்‌ சிறிய பத்திரிக்கையின்‌ கொஞ்ச 
பக்கங்களில்‌ எழுதி வர்ணிக்க இயலாது. அவைகளே நீங்களே தனிமையில்‌ 
சிந்தித்து தியானித்து ஆண்டவரை உங்கள்‌ உள்ளம்‌ குளிரப்‌ போற்றித்‌ துதித்து 


மகிமைப்படுத்துங்கள்‌. 


அண்டவருடைய சிருஷ்டி ப்பின்‌ மகத்துவத்தை ஒவ்வொன்றாக எழுதி 
வர்ணித்து மகிழ்ந்து கொண்டு வரும்‌ சங்கீதக்காரர்‌ இறுதியில்‌ *“கர்த்தாவே 
உமது கிரியைகள்‌ எவ்வளவு திரளாயிருக்கிறது! அவைகளை எல்லாம்‌ 


ஞானமாய்‌ படைத்தீர்‌, பூமி உம்முடைய பொருள்களினால்‌ நிறைந்திருக்கிறது 


43 


என்று கூறி நான்‌ உயிரோடி ருக்குமட்டும்‌ என்‌ கர்த்தரைப்‌ பாடுவேன்‌, நான்‌ 
உள்ளவும்‌ என்‌ தேவனைக்‌ கீர்த்தனம்‌ பண்ணுவேன்‌. நான்‌ அவரைத்‌ 
தியானிக்கும்‌ தியானம்‌ இனிதாயிருக்கும்‌. நான்‌ கர்த்தருக்குள்‌ மகிழுவேன்‌”” 
(சங்‌ 104 : 33, 34 ) என்ற ஆனந்த களிகூருதலோடு முடிப்பதை நாம்‌ 
வாசிக்கின்றோம்‌. 

இப்படிப்பட்ட எல்லையற்ற ஞானமும்‌, மாட்சியும்‌, மகத்துவமும்‌, 
பரிசுத்தமும்‌, பயங்கரமுமான சர்வ வல்ல தேவனுக்கு முன்பாக மண்ணான 


மனுஷன்‌ விளையாடுகின்றான்‌. 


பரிசுத்தத்தில்‌ பயங்கரமான தேவனை நாம்‌ 


அராதிக்கின்றோம்‌ என்ற அறிவு மனுஷருக்குக்‌ 
கிடையாது. 


அவருக்குள்‌ நிலைத்திருக்கிறேனென்று சொல்லுகிற எவனும்‌ அவர்‌ 
நடந்தபடியே தானும்‌ நடக்க வேண்டும்‌ (1 யோ 2 : 6 ) என்று கர்த்தருடைய 
வார்த்தை கூறுகின்றது. நம்முடைய தேவன்‌ பரிசுத்தர்‌. * “உங்கள்‌ தேவனும்‌ 
கர்த்தருமாகிய நான்‌ பரிசுத்தர்‌, ஆகையால்‌ நீங்களும்‌ பரிசுத்தராயிருங்கள்‌ ”' 
(லேவி 19 : 2) என்றும்‌ ** கர்த்தராகிய நான்‌ பரிசுத்தராயிருக்கிறபடி,யினாலே 
நீங்களும்‌ எனக்கேற்ற பரிசுத்தவான்களாயிருப்பீர்களாக, நீங்கள்‌ 
என்னுடையவர்களாயிருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டுப்‌ 
பிரித்தெடுத்தேன்‌'' (லேவி 19 : 26) என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லுகின்றார்‌. ““உங்களை 
அழைத்தவர்‌ பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும்‌ உங்கள்‌ நடக்கைகள்‌ 
எல்லாவற்றிலேயும்‌ பரிசுத்தராயிருங்கள்‌”' 7 பேதுரு 1 : 15) என்று பேதுரு 
அப்போஸ்தலன்‌ தனது நிருபத்தில்‌ எழுதுகின்றார்‌. 

இந்த உலகத்தில்‌ கணக்கற்ற மதங்களும்‌, மார்க்கங்களும்‌, 
கடவுளர்களும்‌ உண்டு. நாம்‌ வாழ்கின்ற நமது தமிழ்‌ மாநிலத்தின்‌ 
தெய்வங்களின்‌ எண்ணிக்கைக்கு கணக்கில்லை. முப்பத்து முக்கோடி 
தெய்வங்கள்‌ இங்கிருப்பதாகச்‌ சொல்லப்படுகின்றது. இந்த அனைத்து 
தெய்வங்களிலும்‌ ““நான்‌ பரிசுத்தர்‌, ஆகையால்‌ நீங்களும்‌ 
பரிசுத்தராயிருங்கள்‌”” (லேவி 19 : 2 ) என்றோ அல்லது “உங்களைப்‌ 
பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர்‌ நான்‌'' (யாத்‌ 31 : 13 ) என்றோ எந்த ஒரு 
தெய்வங்களாலும்‌ கூற முடியாது என்பதை நாம்‌ நன்கறிவோம்‌. “பரிசுத்தம்‌?” 
அது நமது தேவனுக்கு மாத்திரமே முழுமையும்‌ சொந்தமான 
பரிசுத்த அணிகலன்‌. பரிசுத்தமில்லாமல்‌ ஒருவரும்‌ கர்த்தரை தரிசிக்க 
முடியா து (எபி 12:14) 


44 


தேவ ஊழியத்தின்‌ பாதையில்‌ நேப்பாள தேசத்திலுள்ள தான்சேன்‌ 
என்ற பட்டணத்திற்குச்‌ சென்றிருந்தபோது அதற்கு சமீபமாகவுள்ள ஒரு 
பள்ளத்தாக்கில்‌ அமைந்திருந்த ஒரு கோயிலின்‌ முகப்பில்‌ “ஆபாசமான 
காட்சிகள்‌ சித்தரிக்கப்பட்டுள்ள ஒரு கோயில்‌”” என்று எழுதப்பட்டிருந்த து. 
அந்தக்‌ கோயிலின்‌ உள்ளே போய்‌ பார்க்கும்‌ எந்த ஒரு மனிதனும்‌ தன்னளவில்‌ 
உள்ளத்தில்‌ கறைப்பட்டுப்போகும்‌ வண்ணமாக அந்தக்‌ கோயிலின்‌ மர 
உத்திரங்கள்‌ எல்லாவற்றிலும்‌ அடுக்கடுக்காக அசுத்தமான காட்சிகள்‌ 
செதுக்கப்பட்டிருந்தன. அந்தக்‌ காட்சிகளைக்‌ கண்டு இரவும்‌ பகலும்‌ 
ஆனந்தித்தவராக அந்தக்‌ கோயிலின்‌ கடவுள்‌ அங்கு சாவதானமாக 
அமர்ந்திருப்பதை நாம்‌ காணலாம்‌. ஆம்‌, அந்த தெய்வங்களின்‌ விருப்பம்‌, 
வாஞ்சை, எதிர்பார்ப்பு யாவும்‌ அதுவேதான்‌. ஆனால்‌, நமது தேவன்‌ 
பரிசுத்தத்தில்‌ பயங்கரமானவர்‌. அவரை நாம்‌ பரிசுத்த 
அலங்காரத்தோடேயேதான்‌ தொழுது கொள்ள வேண்டும்‌. தீட்டுள்ளதும்‌, 
அருவருப்பையும்‌, பொய்யையும்‌, நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும்‌ அவருடைய 
சந்நிதியில்‌ பிரவேசிக்க இயலாது. தம்மைக்‌ காணும்படியாக தம்மண்டை 
நெருங்கி வந்த தமது தாசனாம்‌ மோசேயைப்‌ பார்த்து “இங்கே கிட்டிச்‌ 
சேராயாக, உன்‌ கால்களில்‌ இருக்கிற பாதரட்சையைக்‌ கழற்றிப்போடு, நீ நிற்கிற 
இடம்‌ பரிசுத்த பூமி” (யாத்‌3:5) என்று குரல்‌ கொடுத்த பரிசுத்தரல்லவா அவர்‌. 
பரலோகத்திலுள்ள நான்கு ஜீவன்கள்‌ சர்வவல்லமையுள்ள தேவனாகிய 
கர்த்தர்‌ பரிசுத்தர்‌, பரிசுத்தர்‌, பரிசுத்தர்‌ என்று இரவும்‌ பகலும்‌ ஓய்வில்லாமல்‌ 
கர்த்தாவின்‌ புகழ்‌ பாடிக்‌ கொண்டிருப்பதை நாம்‌ வாசிக்கின்றோம்‌ 
(வெளி 4: 8) 


அப்படிப்பட்ட பரிசுத்த தேவனை நாம்‌ ஆராதிக்கன்றோம்‌ என்ற 
பரிசுத்த உணர்வு கிறிஸ்தவ மக்களுக்கும்‌, கிறிஸ்தவ ஊழியர்களுக்கும்‌ 
கொஞ்சம்‌ கூட இல்லாத ஓரே காரணத்தாலேயே இன்று கர்த்தருடைய 
பரிசுத்த நாமம்‌ புற மதஸ்தரால்‌ தூஷிக்கப்படுவதுடன்‌ ஆண்டவரின்‌ பரிசுத்த 
சத்திய மார்க்கம்‌ எந்த ஒரு நிலையிலும்‌ பரவிப்பரவாமல்‌ அப்படியேதேக்க 
நிலையில்‌ கிடக்கின்றது. இந்தியாவின்‌ பிரபலமான பத்திரிக்கை ( இந்தியா 
டுடே) ஒரு சமயம்‌ நமது தமிழ்‌ நாட்டு கிறிஸ்தவ ஊழியர்களில்‌ சிலரையும்‌, 
வட மாநில கிறிஸ்தவ ஊழியர்களில்‌ சிலரையும்‌ தனது பத்திரிக்கையில்‌ 
படங்களுடன்‌ குறிப்பிட்டு அவர்கள்‌ மக்களைக்‌ கவரும்‌ விதமாக 
எவ்விதமாகப்‌ பிரசிங்கிக்கின்றார்கள்‌ என்றும்‌, அவர்களுக்குள்ள அஸ்தி 
ஐசுவரியத்தின்‌ மதிப்பு என்னவென்பதையும்‌ கோடிட்டுக்‌ காண்பித்து 


45 


அவர்களை கிறிஸ்தவ வியாபாரிகள்‌ (Christian Merchants) என்று 
பிரஸ்தா பித்திருந்தது. எத்தனை வேதனையான காரியம்‌ பாருங்கள்‌! 


அன்று பவுல்‌ அப்போஸ்தலனையும்‌, சீலாவையும்‌ கண்ட அந்த குறி 
சொல்லும்‌ பெண்‌ ““இந்த மனுஷர்‌ உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்‌, 
இரட்சிப்பின்‌ வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள்‌”'' (அப்‌ 76 : 17 ) என்று 
பரலோகம்‌ களிகூரும்‌ விதத்தில்‌ ஜெய தொனி எழுப்பினாளே! கர்த்தர்தான்‌ 
தமது ஜனத்தின்‌ கண்களைத்‌ திறந்து அவர்கள்‌ ஆராதிக்கின்ற தேவன்‌ 
எப்படி.ப்பட்ட பரிசுத்த கர்த்தர்‌ என்றும்‌, அவருக்கு முன்பாக அவர்கள்‌ 
எத்தனையான பரிசுத்த பக்தியோடு நடந்து, அவருடைய உன்னதமான 
ஊழியத்தை எத்தனை பரிசுத்தமான விதத்தில்‌ செய்து அவரை புறமதஸ்தருக்கு 
முன்பாக உயர்த்திக்‌ காண்பிக்க வேண்டும்‌ என்ற பிரகாசமான 


மனக்கண்களைத்‌ தந்தருள்வாராக. 


தேவன்‌ தங்களைக்‌ காண்கின்றவர்‌ என்ற அறிவு 
கிடையாது 


ராகேல்‌ தன்னுடைய தகப்பன்‌ லாபானுடைய சுரூபங்களை ஒட்டகச்‌ 
சேணத்தின்‌ மேல்‌ போட்டு உட்கார்ந்து கொண்டு தன்‌ தகப்பன்‌ அவைகளைத்‌ 
தேடி வந்தபோது தான்‌ ஸ்திரீகளுக்குள்ள வழிபாட்டில்‌ இருப்பதாகக்‌ கூறி தன்‌ 
தகப்பனை 10 அடி தூரத்துக்கு அப்பால்‌ அதிர்ச்சியுடன்‌ நிறுத்தி வைத்து தனது 
காரியத்தை தந்திரமாக சாதித்துக்‌ கொண்ட அந்தக்‌ காரியத்தைக்‌ கூட 
கர்த்தருடைய ஆவியானவர்‌ மறவாமல்‌ தம்முடைய மனதில்‌ வைத்திருந்து 
பஞ்சாகமங்களை எழுதிய தம்முடைய தாசனாகிய மோசேயின்‌ மூலம்‌ எழுத 
வைத்து அன்று நடந்த அந்த மறைவான ஏமாற்றுக்‌ காரியத்தை இன்றும்‌ நாம்‌ 
வாசித்து தேவனை எவரும்‌ எக்காலத்தும்‌ ஏமாற்ற முடியாது என்பதை 
திட்டவட்டமாக அறிந்து கொள்ள வகை செய்து வைத்திருக்கின்றார்‌. 


போத்திப்பாரின்‌ மனைவி யோசேப்பின்‌ மேல்‌ கைபோட்டு அவரை 
பாவத்திற்கு சம்மதிக்கப்‌ போராடிய அந்த நாளில்‌ தனது வீட்டில்‌ தான்‌ 
வழிபட்டு வந்த தனது சிறிதும்‌ பெரிதுமான எகிப்தின்‌ விக்கிரகங்களை 
எல்லாம்‌ மூடி மறைத்ததாகவும்‌, அதின்‌ காரணத்தை யோசேப்பு அவளிடம்‌ 
கேட்டபோது அந்த நாளில்‌ தான்‌ ஒரு பெரிய பாவம்‌ செய்யப்‌ போவதாகவும்‌, 
அந்த பாவ காரியத்தை தனது தெய்வங்கள்‌ தங்கள்‌ கண்களால்‌ கண்டு 
கொள்ளக்‌ கூடாது என்றும்‌ சொன்னாளாம்‌. யோசேப்பு அதற்கு 


மாறுத்தரமாக “உனது தெய்வங்களின்‌ கண்களை உனது விருப்பப்படி மூடி 


46 


உனது பாவத்தை மறைத்து விடலாம்‌. ஆனால்‌, நான்‌ வழிபடும்‌ வானத்தையும்‌ 
பூமியையும்‌ உண்டாக்கின மகத்துவமான என்‌ தேவனின்‌ கண்களை மூடி 
மறைக்க முடியாது”? என்று கூறினதாக தங்கள்‌ குரானில்‌ அந்தச்‌ சம்பவம்‌ 
எழுதப்பட்டிருப்பதாக ஒரு இஸ்லாமியப்‌ பெரியவர்‌ ஒருவர்‌ என்னிடம்‌ 
கூறினார்‌. அம்‌, தேவனின்‌ கண்களை மறைத்து எந்த ஒரு காரியத்தையும்‌ 


செய்யவியலா து. 


கண்களை உருவாக்னெவர்‌ காணாரோ? (சங்‌ 94 :9) என்று தேவனுடைய 
வார்த்தை கூறுகின்றது. சகலமும்‌ அவருடைய கண்களுக்கு முன்பாக 
நிர்வாணமும்‌ வெளியரங்கமுமாயிருக்கிறது, அவருக்கே நாம்‌ கணக்கு 
ஒப்புவிக்க ணேடும்‌ (எபி 4:13 ) அந்த வல்லமையுள்ள தேவனுக்கு ஏழு கண்கள்‌ 
இருப்பதாக சகரிய 4:10 இல்‌ நாம்‌ ஆச்சரியத்துடன்‌ பார்க்கின்றோம்‌. 


மனுஷனுடைய வெளியரங்கமான தோற்றத்தையும்‌, அவனுடைய நடை 
உடை பாவனைகளை மட்டும்‌ தேவன்‌ பார்க்கிறவர்‌ அல்ல. மனுஷனுடைய 
நினைவுகளையும்‌, நினைவுகளின்‌ தோற்றங்களையும்‌ கூட அவர்‌ 
பார்க்கிறவராக இருக்கின்றார்‌ (1 நாளா 28 : 9 ) “தேவரீர்‌ ஒருவரே 
மனுப்புத்திரரின்‌ இருதயத்தை அறிந்தவரானதால்‌ நீர்‌ அவனவன்‌ இருதயத்தை 
அறிந்திருக்கிறபடி யே, அவனவனுடைய எல்லா வழிகளுக்கும்‌ தக்கதாய்ச்‌ 
செய்து பலன்‌ அளிப்பீராக'' (2 நாளா 6: 31) என்று சாலொமோன்‌ ராஜா 
சொல்லுவதை நாம்‌ பார்க்கின்றோம்‌. 139 அம்‌ சங்கீதத்தின்‌ முதல்‌ 
12 வசனங்களை நாம்‌ வாசிக்கின்றபோது தேவனுக்கு மறைவாக நாம்‌ எதையும்‌ 
செய்ய முடியாது என்பதை மிகுந்த பயத்தோடும்‌ நடுக்கத்தோடும்‌ நாம்‌ 
கவனிக்கின்றோம்‌. நான்‌ நடந்தாலும்‌, படுத்திருந்தாலும்‌ என்னைச்‌ 
சூழ்ந்திருக்கிறீர்‌, என்‌ வழிகளெல்லாம்‌ உமக்குத்‌ தெரியும்‌. என்‌ நாவில்‌ சொல்‌ 
பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம்‌ அறிந்திருக்கிறீர்‌ 
என்ற வார்த்தை நம்மைப்‌ புல்லறிக்கப்பண்ணுவதாக இருக்கின்றது. 
நம்மைச்சூழ்ந்திருக்கும்‌ தேவனுக்கு மறைவாக நாம்‌ எதைச்‌ செய்‌ முடியும்‌? 
இப்படிப்பட்ட சர்வத்தையும்‌ அறிந்த தேவனுக்கு முன்பாக மண்ணான 
மனிதன்‌ அவர்‌இருக்கின்றார்‌ என்ற உணர்வு கொஞ்சம்‌ கூட இல்லாமல்‌ 


பாவத்தில்‌ துணிந்து நிற்கின்றான்‌. 


குருத்துவ அங்கி மறைத்து நிற்கும்‌ கால்‌ சட்டைப்‌ பைக்குள்‌ 
சிகரெட்டும்‌, தீப்பெட்டியும்‌ இருப்பதையும்‌, அந்த அருவருப்பான 
பொருட்களுடன்‌ திருச்சபை மக்களுக்கு ஆயர்‌ அவர்கள்‌ பரிசுத்தவானைப்‌ 


போல நற்கருணை பரிமாறுவதையும்‌, கர்த்தருடைய கண்கள்‌ காண்கின்றன. 


47 


மதுபானம்‌ அருந்திய நிலையில்‌ திருச்சபையின்‌ ஆராதனைகளை மது 
போதையில்‌ நடத்தும்‌ குருவானவர்‌ ஐயா அவர்களே, தேவனுடைய கண்கள்‌ 
உம்மைத்‌ துயரத்துடன்‌ கவனிக்கின்றன. வாரம்‌ முழுவதும்‌ தொலைக்காட்சி 
பெட்டியில்‌ வரும்‌ டிராமா, சினிமா, சர்க்கஸ்‌, சீரியல்‌ தொடர்கள்‌, கிரிக்கட்‌, 
கிறிஸ்தவ நாடகங்கள்‌, நாட்டியங்கள்‌, நடனங்கள்‌ இன்னும்‌ கணக்கற்ற 
நிகழ்ச்சிகளைப்‌ பார்த்து உங்கள்‌ விலையேறப்பெற்ற காலத்தைப்‌ 
பாழாக்கிவிட்டு ஓய்வு நாளின்‌ காலை வேளையில்‌ பிரசிங்கப்பதற்கான எந்த 
ஒரு ஜெப ஆயத்தமுமில்லாமல்‌, ஆத்தும பாரமில்லாமல்‌, வார நாட்களில்‌ 
பார்த்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்‌, வாசித்த செய்தித்தாட்கள்‌ 
போன்றவற்றின்‌ செய்திகளைக்‌ கொண்டே உங்கள்‌ பிரசங்கத்தை 
அருமையாகச்‌ சமாளித்து, திருச்சபை மக்களை சிரிப்புக்‌ காட்டி வீடுகளுக்கு 
அனுப்ப பரிசுத்த நடை போட்டுத்‌ தேவாலயத்தை கோக்கிச்‌ சென்று 
கொண்டிருக்கும்‌ ஆயர்‌ ஐயா, கர்த்தருடைய எரிச்சலின்‌ கண்கள்‌ உம்மைக்‌ 


காண்கின்றன. 


சபை மக்களின்‌ கண்களில்‌ தென்பட்டுக்‌ கொள்ளக்‌ கூடாது 
என்பதற்காக தந்திரமாக தலையில்‌ முக்காடு போட்டுக்‌ கொண்டு இரவ சினிமா 
காட்சிகளுக்குப்‌ போய்ப்‌ பார்த்து வரும்குருவானவர்‌ ஐயா, உமது முக்காட்டி ன்‌ 
மூலமாக நீர்‌ உமது தேவனை ஏமாற்ற முடியாது. ராகேல்‌ அம்மையார்‌ போட்டு 
உட்‌ கார்ந்திருந்த கடினமான ஒட்டகத்‌ தோல்களுக்கு கீழாக இருந்த லாபானின்‌ 
சுரூபங்களைப்‌ பிரத்தியட்சமாகக்‌ கண்ட தேவனுடைய எக்ஸ்ரே கண்களுக்கு 


முன்பாக உமது முக்காட்டுத்‌ துணி எம்மாத்திரம்‌? 


முறைப்படி. தேவ சமூகத்தில்‌ ' “வாழ்நாள்‌ முழுவதும்‌ உன்னைத்‌ தவிர 
பிறர்‌ முகம்‌ நோக்காமல்‌ உன்னை நேசித்து கனப்படுத்தி உனக்கே 
புருஷனாயிருப்பேன்‌”” என்று மனைவிக்கு வாக்கு கொடுத்து அவளை விவாகம்‌ 
செய்து அவள்‌ மூலம்‌ ஒரு அண்‌ மகவையும்‌ பெற்று, பின்‌ வந்த நாட்களில்‌ 
அவர்கள்‌ இருவரையும்‌ கண்ணீர்‌ கடலில்‌ தவிக்க விட்டுவிட்டு நீங்கள்‌ ஊழியம்‌ 
செய்த அதே சபையில்‌ உள்ள ஒரு பெண்ணை இரவோடு இரவாகக்‌ 
கூட்டிக்கொண்டு சுமார்‌ 400 கி.மீ. தொலைவுக்கு அப்பால்‌ சென்று 
கொஞ்ச கால தலை மறைவான வாழ்வுக்குப்‌ பின்னர்‌ புதுக்குடும்பத்தை நடத்த 
பணத்‌ தேவைகளுக்காக ஒரு புது தேவ ஊழியம்‌ ஸ்தாபித்து புதுக்‌ 
குடும்பத்துடன்‌ ஆனந்தமாக வாழ்கின்ற பாஸ்டர்‌ ஐயா அவர்களே, பூமி 
எங்கும்‌ உலாவுகின்ற கர்த்தருடைய கண்கள்‌ உம்மை நோக்கிப்‌ பார்த்த 


வண்ணமாக இருக்கின்றன. 


48 


கர்த்தருடைய பிள்ளைகள்‌ ஊழியங்களுக்காக கொடுக்கும்‌ தியாக 
காணிக்கைகளை வட்டிக்கு கொடுத்து இரகசியமாக பணம்‌ சம்பாதித்துக்‌ 
கொண்டிருக்கும்‌ பாஸ்டர்‌ ஓயா, நீங்கள்‌ இரவும்‌ பகலும்‌ ஆராதிக்கும்‌, நீங்கள்‌ 
தேவ ஜனத்துக்குப்‌ பிரசிங்கிக்கும்‌ தேவனின்‌ கண்கள்‌ உங்களை 
அச்சரியத்துடன்‌ கவனிக்கின்றன. 


பாஸ்டர்‌ ஐயா, நீங்கள்‌ வாலிப நாட்களில்‌ இருந்தபோது உங்கள்‌ 
மனைவியை உன்னதப்‌ பாட்டுகளின்‌ புஸ்தகத்திலுள்ள ““என்‌ பிரியமே, என்‌ 
உத்தமியே, என்‌ ரூபவதியே, என்‌ மானே” போன்ற வார்த்தைகளைக்‌ கொண்டு 
காதல்‌ கடி தங்கள்‌ எழுதி மயக்கி திருமணம்‌ செய்து கொண்டு குடும்பஸ்தனான 
பின்‌ வந்த நாட்களில்‌ அவர்களை ஒரு தெரு நாயை அடிப்பது போல அடித்து 
நொ றுக்கும்‌ உங்களை கர்த்தரின்‌ கண்கள்‌ ஆத்திரத்துடன்‌ கவனிக்கின்றன. 


எத்தனை எத்தனையோ உண்மை நிகழ்வுகளை மிகுந்த வேதனையோடு 
இங்கே எழுதிக்கொண்டு செல்லலாம்‌. பக்கங்கள்‌ போதாது. நீங்கள்‌ 
கிறிஸ்தவர்களாக இருந்தாலும்‌, கர்த்தருடைய வேதத்தைக்‌ கரத்தில்‌ எடுத்து 
தேவ ஊழியம்‌ செய்யும்‌ தேவ ஊழியர்களாக இருந்தாலும்‌ நீங்கள்‌ 
வானத்தையும்‌ பூமியையும்‌ படைத்த சர்வ வல்லவரின்‌ பிரத்தியட்‌் சமான 
கண்களுக்கு முன்பாக எப்பொழுதும்‌ இருந்து கொண்டிருக்கின்றீர்கள்‌ 
என்பதை திட்டமாக உங்கள்‌ நினைவில்‌ வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. 
“ஏனெனில்‌ அவருக்குள்‌ நாம்‌ பிழைக்கிறோம்‌, அசைகிறோம்‌, இருக்கிறோம்‌?” 
(அப்‌ 17 : 28) அவருக்குள்‌ இருந்து கொண்டு அவருக்கு மறைவாக நீங்கள்‌ 
எதைச்‌ செய்யக்‌ கூடும்‌? நீங்கள்‌ யாராக இருந்தாலும்‌ உங்களுடைய 


கிரியைகளின்படி பட்சபாதமில்லாமல்‌ தேவனால்‌ நியாந்தீர்க்கப்படுவீர்கள்‌. 


மனுஷனை அவனவனுடைய கிரியைகளின்படி 
நியாயந்தீர்க்கும்‌ 

நீதிபரர்‌ ஒருவர்‌ உண்டு என்ற அறிவு கிடையாது. 

சோதோம்‌, கொமோரா பட்டணங்களை தேவன்‌ அக்கினியால்‌ 
தகனிக்க தீர்மானித்திருந்த சமயத்தில்‌ அந்தப்‌ பட்டணங்களை அந்தக்‌ கொடிய 
அழிவிலிருந்து காப்பாற்ற நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம்‌ 
தேவனோடு பரிந்து மன்றாடுவதை நாம்‌ காணலாம்‌. அதில்‌ நமது முற்பிதா 
பயன்படுத்தும்‌ ஒரு நடுநடுங்கும்‌ வார்த்தை “சர்வலோக நியாதிபதி நீதி 
யெயாதிருப்பாரோ?”” (அதி 18 : 25 ) என்பதாகும்‌. மெய்தான்‌, சர்வலோக 
நியாதிபதி நம்‌ தேவனானவர்‌. 


49 


வனாந்திரத்தில்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ தண்ணீர்‌ இல்லாமல்‌ தவித்த 
போது அவர்கள்‌ மோசேக்கும்‌, ஆரோனுக்கும்‌ விராதமாக முறுமுறுத்தார்கள்‌. 
அந்தச்‌ சமயம்‌ தேவன்‌ மோசேயைப்‌ பார்த்து கோலை எடுத்துக்‌ கொண்டு 
போய்‌ கன்மலையைப்‌ பார்த்து பேசுங்கள்‌ என்று சொன்னார்‌. ஆனால்‌ 
மோசே, முரட்டாட்டமுள்ள இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ மேல்‌ கொண்ட 
கடுங்கோபம்‌ காரணமாக கன்மலையை தனது கரத்திலிருந்த கோலால்‌ இரண்டு 
தடவை அடித்தான்‌ என்று நாம்‌ பார்க்கின்றோம்‌ (எண்‌ 20 : 8-10) அந்த ஒரு 
காரியத்திற்காக தேவன்‌ மோசேயை வாக்குத்தத்தம்பண்ணப்பட்ட கானான்‌ 
தேசத்துக்குள்‌ பிரவேசிக்க அனுமதிக்கவில்லை. எத்தனை கடினமான 
தண்டனை பாருங்கள்‌. இஸ்ரவேல்‌ ஜனங்களோடே செய்த உடன்படிக்கைப்‌ 
பலகைகளாகிய கற்பலைகளைப்‌ பெற்றுக்‌ கொள்ளும்படியாக நாற்பது 
நாட்கள்‌ மோசே தேவனோடு சீனாய்‌ மலையில்‌ அப்பம்‌ புசியாமலும்‌, தண்ணீர்‌ 
குடியாமலும்‌ இருந்ததாகப்‌ பார்க்கின்றோம்‌ (உபா 9 : 9) அப்படியே 
திரும்பவும்‌ இரண்டாம்‌ தடவையும்‌ அவர்‌ கர்த்தருக்கு முன்பாக நாற்பது 
நாட்கள்‌ அப்பம்‌ புசியாமலும்‌, தண்ணீர்‌ குடியாமலும்‌ விழுந்து கிடந்ததாக 
அதே அதிகாரத்தில்‌ நாம்‌ வாசிக்கின்றோம்‌ (உபா 9 :18) மொத்தம்‌ 80 நாட்கள்‌ 
சர்வ வல்ல தேவனை முகமுகமாகத்‌ தரிசித்து அவருடைய பாதங்களில்‌ 
விழுந்து கிடந்த அத்தனை மாபெரும்‌ தீர்ககன்‌ அவர்‌. மோசே பூமியிலுள்ள 
சகல மனிதரிலும்‌ மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான்‌ 
(எண்‌ 72 : 3) என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகின்றது. கர்த்தரை 
முகமுகமாய்‌ அறிந்த மோசேயைப்போல ஒரு தீர்க்கத்தரிசியும்‌ இஸ்ரவேலில்‌ 
அப்புறம்‌ எழும்பினதில்லை (உபா 34 12) என்ற வார்த்தையின்படி பார்த்தால்‌ 
அத்தனை பெரிய தீர்க்கன்‌ அவர்‌. ஆனால்‌ ஒரு சிறிய க&ீழ்ப்படியாமைக்காக 
தம்முடைய அடியானை வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட கானான்‌ 


தேசத்துக்குள்‌ பிரவேசிக்க தேவன்‌ அனுமதிக்கவில்லை. 


நமது முற்பிதாவாகிய யாக்கோபு தன்னுடைய தகப்பனார்‌ ஈசாக்கை 
தனது அண்ணன்‌ ஏசாவின்‌ வஸ்திரத்தைத்‌ தன்மேல்‌ போட்டு ஏமாற்றின 
பாவத்துக்காக அவருடைய குமாரர்கள்‌ யோசேப்பின்‌ வஸ்திரத்தின்‌ மூலமாக 
ஏமாற்றி அவரைக்‌ கண்ணீர்க்கடலில்‌ மூழ்க்கடி ப்பதை நாம்‌ வாசிக்கின்றோம்‌ 
(ஆதி 37 : 32, 34) 


ஏத்தியனாகிய உரியாவைக்‌ கொன்று அவனுடைய மனைவி 


பத்சேபாளை தனக்கு மனைவியாகக்‌ கொண்ட கொடிய பாவத்துக்காக, 


தாவீது ராஜாவை தேவன்‌ தண்டித்த விதத்தை நாம்‌ வேதாகமத்தில்‌ விபரமாகப்‌ 


50 


பார்க்கின்றோம்‌. யாரும்‌ தெரியாவண்ணம்‌ ஒளிப்பிடத்தில்‌ செய்த தாவீதின்‌ 
பாவத்துக்காக சர்வ லோக நியாதிபதி அவனுடைய மறுமனையாட்டிகளை 
அவனுடைய குமாரனாகிய அப்சலோம்‌ அரண்மனை உப்பிரிக்கையின்‌ மேல்‌ 
கூடாரத்தைப்‌ போட்டு சகல இஸ்ரவேலரின்‌ கண்களுக்கு முன்பாக 
பிரவேசிக்கச்‌ செய்து (2 சாமு 16 : 22 ) அவரை நியாயந்‌ தீர்ப்பதை நாம்‌ 
நடுக்கத்துடன்‌ வாசிக்கின்றோம்‌. தாவீது ராஜா செய்த பாவ 
அக்கிரமங்களுக்காக அவருடைய எலும்புகளைஎல்லாம்‌ நொறுக்கி 
விட்டதாக 51 அம்‌ சங்கதம்‌ 8 ஆம்‌ வசனத்தில்‌ அவரே வாய்‌ திறந்து 
அறிக்கையிடுவதை நாம்‌ பார்க்கின்றோம்‌. ஈசாயின்‌ குமாரனாகிய தாவீதை என்‌ 
இருதயத்திற்கு ஏற்றவனாகக்‌ கண்டேன்‌ (அப்‌ 13 : 22 ) என்று தேவன்‌ 
கூறினபோதினும்‌ அதற்காக அவனுடைய பாவத்தை மூடி மறைக்காமல்‌ 
பாவத்திற்கான நீதியை சரிக்கட்டுவதை நாம்‌ காண்கின்றோம்‌. 


கானானியரின்‌ ராஜாவாகிய அதோனிபேசேக்கைப்‌ பிடித்து அவன்‌ 
கைகால்‌ பெரு விரல்களை இஸ்ரவேலர்‌ தறித்துப்‌ போட்டார்கள்‌. 
அப்பொழுது அதோனிபேசேக்‌: எழுபது ராஜாக்கள்‌ கைகால்களின்‌ 
பெருவிரல்கள்‌ தறிக்கப்பட்டவர்களாய்‌ என்‌ மேஜையின்‌ கழ்‌ விழுந்ததைப்‌ 
பொறுக்கித்‌ தின்றார்கள்‌. நான்‌ எப்படிச்‌ செய்தேனோ அப்படியே தேவன்‌ 
எனக்கும்‌ செய்து சரிக்கட்டினார்‌ (நியாதி 1 : 6) என்று சொல்லுகின்றான்‌. 


யெருபாகாலின்‌ குமாரராகிய தன்‌ சகோதரர்‌ எழுபது பேரை 
அபிமெலேக்கு ஒரே கல்லின்‌ மேல்‌ கொலை செய்த கொடிய பாவத்திற்காக 
தேவன்‌ ஒரு ஸ்திரீயைக்‌ கொண்டு அவன்‌ தலையின்‌ மேல்‌ ஏந்திரக்‌ கல்லின்‌ 
துண்டைப்‌ போட்டு அவன்‌ மண்டையை உடைத்து நொறுக்கிக்‌ 


கொல்லுவதை நாம்‌ வாசிக்கின்றோம்‌ (நியா 9 : 56) 


நாபோத்தின்‌ திராட்சத்‌ தோட்டத்தை தனக்கு சொந்தமாக்குவதற்காக 
தேவனையும்‌, ராஜாவையும்‌ தூஷித்தான்‌ என்று பொய்யாக பேலியாளின்‌ 
மக்களைப்‌ பேசச்செய்து அந்தக்‌ காரணத்தைக்‌ கொண்டு நாபோத்தைக்‌ 
கல்லெறிந்து கொன்று நாபோத்தின்‌ திராட்சத்‌ தோட்டத்தை தனக்கு 
உரிமையாக்கிக்‌ கொண்ட ஆகாப்‌ ராஜாவின்‌ இரத்தத்தை கல்லெறிந்து 
கொல்லப்பட்ட ஏழை மனிதன்‌ நாபோத்தின்‌ இரத்தத்தை நாய்கள்‌ 
நக்கினவண்ணமாக நக்குகின்றன (1 இரா 22 : 38) அந்தக்‌ கொலைக்கு 
முழுமையான உடந்தையாக இருந்த ஆகாபின்‌ மனைவி யேசபேலை 
கல்லெறிந்து கொல்லுவதற்குப்‌ பதிலாக அவளைக்‌ கல்லில்‌ மோதியடி க்கச்‌ 


செய்து செய்து கடைசியாக அவளுடைய மண்டையோடும்‌, கால்களும்‌, 


51 


உள்ளங்கைகளுமேதான்‌ காணக்கிடக்கின்றன (2 இரா 9 :35 ) ஆம்‌, தேவனின்‌ 
நியாயத்‌ தீர்ப்பு அது. வேதாகமத்திலிருந்து இன்னும்‌ உதாரணங்களை எழுதிக்‌ 
கொண்டு போகலாம்‌. 


தேவன்‌ சர்வலோக நியாதிபதி. அவருடைய நியாயத்தீர்ப்பு உடனே 
வராவிடினும்‌, நிச்சயமாக அவருடைய குறிக்கப்பட்ட வேளையில்‌ வந்தே 
தீரும்‌. விபச்சாரக்காரரையும்‌, வேசிக்கள்ளரையும்‌ தேவன்‌ நியாயந்‌ தீர்ப்பார்‌. 
சன்மார்க்கரையும்‌, துன்மார்க்கரையும்‌ தேவன்‌ நியாயந்தீர்ப்பார்‌. 
கர்த்தருடைய பரிசுத்தமான தேவ ஊழியங்களை ஆத்தும பாரமில்லாமல்‌ 
இழிவான ஆதாயத்துக்காகவும்‌, பெருமைக்காகவும்‌ செய்வோரை கர்த்தர்‌ 
நியாயந்‌ தீர்ப்பார்‌. தேவனுடைய திருச்சபையின்‌ தலைமை ஸ்தானங்களில்‌ 
இருந்து கொண்டு தங்களை தட்டிக்கேட்க உலகில்‌ யாரும்‌ இல்லை என்ற 
முரட்டுத்‌ துணிச்சலில்‌ திருச்சபையை கொள்ளையடிப்போரையும்‌, 
தங்களுடைய மனதும்‌ மாம்சமும்‌ விரும்பும்‌ வழியில்‌ தேவனுடைய 
பரிசுத்தமான காரியங்களைத்‌ தங்கள்‌ கரங்களில்‌ எடுத்துச்‌ செய்வோரையும்‌ 
தேவன்‌ நியாயந்‌ தீர்ப்பார்‌. நாபோத்தின்‌ காரியமாகப்‌ பேச அன்று ஒரு நாவும்‌ 
அசையவில்லை. ஆனால்‌ சர்வ லோக நியாதிபதி அவனுடைய ஸ்தானத்தில்‌ 
நின்று ஆகாபையும்‌, யேசபேலையும்‌ சங்கரித்து தமது நீதியை நிலை 
நாட்டினார்‌. சகல எண்ணங்களையும்‌, சகல செய்கைகளையும்‌ தேவன்‌ 


நியாயம்‌ விசாரிப்பார்‌ (பிர 3:17) 


ஆம்‌, சர்வ லோக நியாதிபதி மனுஷன்‌ யாவனாயினும்‌ அவனவனுடைய 
திரியைகளின்படு அவனை நியாயந்‌ தீர்ப்பார்‌. இந்த சத்தியம்‌ அறியாமல்‌ 
மக்கள்‌ தேவனோடு விளையாடிக்கொண்டிருக்கின்றார்கள்‌. யோபு பக்தன்‌ 
சொன்னது போல “அவர்‌ உங்களை ஆராய்ந்து பார்த்தால்‌ அது உங்களுக்கு 
நலமாயிருக்குமோ? மனுஷனைப்‌ பரியாசம்‌ பண்ணுகிறது போல அவரைப்‌ 
பரியாசம்‌ பண்ணுவீர்களோ?”” (யோபு 13 :9) என்று கேட்டார்‌. 


வாசிப்போனே, நீ கிறிஸ்தவனாக இருந்தாலும்‌ அல்லது கர்த்தருடைய 
பரிசுத்த வேதத்தை கரத்தில்‌ எடுத்து தேவ ஜனத்துக்குப்‌ பிரசிங்கிக்கும்‌ 
பிரசங்கியாக இருந்தாலும்‌ தேவன்‌ உன்னுடைய கிரியைகளின்படி உன்னை 
நியாயந்தீர்ப்பார்‌ என்பதை உன்‌ இருதயமாகிய பலகையில்‌ எழுதிக்கொள்‌. 
ஒருக்கால்‌ நீதியைச்‌ சரிக்கட்டும்‌ அவருடைய கால நேரங்கள்‌ தாமதிக்கலாம்‌, 
அனால்‌ அவர்‌ அணுவளவும்‌ பிசகாமல்‌ ஏற்ற வேளையில்‌ தம்முடைய நீதியை 
நிலைநாட்டியே தருவார்‌. அப்படியல்லவென்றால்‌ அவர்‌ தேவன்‌ அல்லவே! 


92 


நாம்‌ ஆராதிக்கின்ற நம்‌ சர்வ வல்ல தேவன்‌ பரிசுத்தத்தில்‌ 
பயங்கரமானவர்‌ என்ற அறிவு, நம்முடைய தேவன்‌ நம்மைக்‌ காண்கின்ற தேவன்‌ 
என்ற அறிவு, மனிதன்‌ யாவனாயினும்‌ தயவு, தாட்சண்யம்‌, 
பட்சபாதமில்லாமல்‌ அவனவனுடைய கிரியைகளின்படி ஏற்ற காலங்களில்‌ 
அவனை நியாயந்தீர்க்கும்‌ சர்வலோக நியாதிபதி என்ற அறிவைக்‌ கர்த்தர்‌ தாமே 
தம்முடைய ஜனமாகிய நமக்குத்‌ தந்தருள்வாராக. அமென்‌. 


_ ஆலடி ல்ட்டை 


தேவப்‌ பிள்ளையே உங்கள்‌ முக்கிய 
அன்பின்‌ கவனத்திற்கு 


தேவ எக்காளத்திற்கு ஆயுள்‌ சந்தா எதுவும்‌ கிடையாது. 
எனவே, அயுள்‌ சந்தாவாக எந்த ஒரு தொகையையும்‌ தயவுசெய்து 
அனுப்ப வேண்டாம்‌. நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படமாட்டாது. 
தேவ எக்காளத்தின்‌ ஆண்டுச்‌ சந்தா ரூபாய்‌ 100/- அகும்‌. தேவ 
எக்காளத்தை அச்சிடுவதற்கான பேப்பர்‌ வாங்கவும்‌, 
அச்சகத்தாருக்கான அச்சுக்‌ கூலிக்காகவும்‌ அது முழுமையாக 
பயன்படுத்தப்படுகின்றது. தேவ எக்காளம்‌ வியாபார நோக்கத்திற்காக 
வெளியிடப்படும்‌ பத்திரிக்கையல்ல என்பதை அன்பாக நினைவில்‌ 
வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. பத்திரிக்கை சந்தாவை ஒரே தடவையாக 
அனுப்புங்கள்‌. ஆண்டுதோறும்‌ உங்கள்‌ சந்தாவை ஒழுங்காக 
புதுப்பித்துக்‌ கொள்ளுங்கள்‌. கர்த்தருடைய பரிசுத்த ஊழியத்தை 
தங்கள்‌ தியாக அன்பின்‌ காணிக்கைகளினால்‌ ஒழுங்காக தாங்கி 
அதரிக்கும்‌ கர்த்தருடைய பிள்ளைகள்‌ தங்கள்‌ சந்தாவை புதுப்பிக்கத்‌ 
தேவையில்லை. ஒரு ஆண்டுக்கும்‌ கூடுதலாக சந்தா அனுப்ப 
வேண்டாம்‌. ஏற்றுக்‌ கொள்ளப்படமாட்டாது. தற்பொழுது தேவ 
எக்காளத்திற்கு புதிய சந்தாதாரர்கள்‌ சேர்க்கப்படுவதில்லை என்பதை 


தயவாக நினைவில்‌ வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. 





93 





தேவப்பிள்ளைகளே, உங்கள்‌ உருக்கமான ஜெபங்களால்‌ 
எங்களைத்‌ தாங்குங்கள்‌. 





இரக்கத்தில்‌ ஐசுவரியமுள்ள அன்பின்‌ கர்த்தர்‌ கிருபை கூர்ந்தால்‌, இந்த 
தேவ எக்காள இதழ்‌ உங்களுடைய கரங்களுக்குக்‌ கிடைத்த சில தினங்களில்‌ 
நாங்கள்‌ கர்த்தருடைய பரிசுத்த ஊழியத்தின்‌ பாதையில்‌ உத்தராஞ்சல்‌ 
மாநிலத்திற்குக்‌ கடந்து செல்லுவோம்‌. கடந்த அண்டுகளைப்‌ போல இந்த 
அண்டிலும்‌ 2 வாகனங்களை வாடகைக்கு அமர்த்தி நாங்கள்‌ மொத்தம்‌ 10 
பேர்கள்‌ கொண்ட (வாகனங்களின்‌ 2 டி ரைவர்களையும்‌ சேர்த்து) ஒரு குழுவாக 
தேவனுடைய பரிசுத்த ஊழியத்தைச்‌ செய்யவிருக்கின்றோம்‌. 


நாங்கள்‌ வாடகைக்கு அமர்த்திச்‌ செல்லும்‌ இரண்டு வாகனங்களுக்கு 
சத்துருக்களால்‌ எந்த ஒரு சேதமும்‌ ஏற்படாதிருக்கவும்‌, அவைகள்‌ எங்கள்‌ 
ஊழிய நாட்கள்‌ அனைத்திலும்‌ எந்த ஒரு பழுதின்றி ஓடவும்‌, அதினிமித்தம்‌ 
தேவ ஊழியங்கள்‌ தடைப்படாதிருக்கவும்‌ நீங்கள்‌ ஜெபிப்பதுடன்‌ 
2 வாகனங்களில்‌ ஏராளமான தேவனுடைய பிரசுரங்கள்‌ ஏற்றிக்‌ கொண்டு 
செல்லப்படுவதால்‌ வாகனங்களை சோதனையிடும்‌ ரஸ்தா மார்க்கத்திலுள்ள 
சுங்கச்‌ சாவடிகளில்‌ உள்ள அரசு அதிகாரிகள்‌ விற்பனைக்கான புத்தகங்கள்‌ 
என்று தேவையில்லாமல்‌ எங்களிடம்‌ பணம்‌ வசூலியாதிருக்கவும்‌ அன்பாக 


ஜெபித்துக்‌ கொள்ளுங்கள்‌. 


நாங்கள்‌ எந்த எந்த இடங்களுக்குச்‌ செல்ல வேண்டும்‌, எந்த எந்த 
இடங்களில்‌ ஆண்டவருடைய ஊழியத்தைச்‌ செய்ய வேண்டும்‌, எங்கே எங்கே 
தேவனுடைய சுவிசேஷ சத்தியத்தை வாஞ்சையோடும்‌, தவனத்தோடும்‌ 
ஏற்றுக்கொள்ளும்‌ ஆத்துமாக்கள்‌ உள்ளனர்‌ என்பதை கர்த்தர்‌ எங்களுக்குக்‌ 
காண்பித்து அந்த இடங்களுக்கு அவர்‌ எங்களை சரியாக அழைத்துச்‌ செல்ல 
தயவாக ஜெபியுங்கள்‌. 


சுவிசேஷகர்களாகிய நாங்கள்‌ ““ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன்‌”” (மத்‌ 
15 :32) என்று அழிந்து போகும்‌ ஆத்துமாக்களுக்காக பரிதபித்த நம்‌ அன்பரைப்‌ 
போல மெய்யான ஆத்தும பாரத்தோடும்‌, மனதுருக்கத்தோடும்‌ தினமும்‌ 
அதிகமான ஜெபத்தோடும்‌ எங்களுடைய ஊழியங்களை நிறைவேற்றவும்‌ 
அன்பாக ஜெபித்து வாருங்கள்‌. 


நாங்கள்‌ இராத்தங்கும்‌ விடுதிகளில்‌ கர்த்தருடைய கிருபையின்‌ 


பிரசன்னம்‌ எங்களைச்‌ சூழ்ந்து கொள்ளவும்‌, அந்த இடங்களில்‌ நாங்கள்‌ 


94 


உலகப்பிரகாரமான எந்த வார்த்தைகளையும்‌ பேசாமல்‌, தேவனுடைய 
வசனங்களை வாசித்து தியானிப்பவர்களாகவும்‌, அதிகமான நேரத்தை 
ஜெபத்தில்‌ செலவிட்டு, அந்த நாளில்‌ விநியோகிக்கப்பட்ட மற்றும்‌ 
வரப்போகும்‌ அடுத்த நாள்‌ கொடுக்கப்படவிருக்கும்‌ கர்த்தருடைய 
பிரசுரங்களை பெற்றுக்கொள்ளப்‌ போகின்ற ஆத்துமாக்களில்‌ ஆண்டவர்‌ 
கிரியை செய்யும்படி யாக நாங்கள்‌ பாரத்தோடு ஜெபிக்கவும்‌, எங்கள்‌ உடல்‌ 
நலத்திற்கு பங்கம்‌ விளைவியாத நல்ல ஆகாரங்கள்‌ உணவு விடுதிகளில்‌ 
பரிமாறப்படவும்‌, நாங்கள்‌ புசிக்கும்‌ ஆகாரம்‌, நாங்கள்‌ பருகும்‌ தண்ணீரைக்‌ 
கர்த்தர்‌ எங்களுக்கு ஆசீர்வதித்துத்‌ தரவும்‌, அன்பின்‌ ஆண்டவர்‌ எங்கள்‌ 
ஒவ்வொருவருக்கும்‌ எங்கள்‌ ஊழிய நாட்கள்‌ முழுமையிலும்‌ நல்ல தேக 
சுகத்தைத்‌ தரவும்‌, நாங்கள்‌ ஆங்காங்கு இராத்‌ தங்கும்‌ இடங்களில்‌ 
கர்த்தர்‌ எங்களுக்கு இராக்காலங்களில்‌ நல்ல சமாதானமான 
இளைப்பாறுதலைத்‌ தரவும்‌ தேவ பிள்ளைகளாகிய நீங்கள்‌ அன்பாக 


ஜெபித்துக்‌ கொள்ளுங்கள்‌. 


தங்களுடைய அன்பான மனைவி, பிள்ளைகளை தூரமான 
இடங்களில்‌ விட்டு வந்திருக்கும்‌ தேவ ஊழியர்களின்‌ குடும்பங்களைச்‌ 
சுற்றிலும்‌ கர்த்தர்‌ தமது பிள்ளைகளை வேலி அடைத்துக்‌ காத்துக்‌ 
கொள்ளவும்‌, எந்த ஒரு நோய்‌ பிணிகள்‌ மற்றும்‌ சத்துருவால்‌ எந்த ஒரு 
தீங்குகளும்‌ அவர்களை அணுகாதிருக்கவும்‌, கர்த்தர்‌ தமது செட்டைகளின்‌ 
மறைவில்‌ அவர்களைக்‌ காத்துக்‌ கொள்ளவும்‌, கர்த்தருடைய தாசர்கள்‌ 
தங்களுடைய குடும்பத்தைக்‌ குறித்த மனபாரம்‌ நீங்கி மிகுந்த தேவ 
சமாதானத்தோடு கர்த்தருடைய ஊழியங்களை நிறைவேற்றும்‌ காரியத்தில்‌ 
கண்ணும்‌ கருத்துமாக ஈடுபாடு கொள்ளவும்‌ அன்பாக ஜெபித்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. 


நாங்கள்‌ கொண்டு செல்லுகின்ற அன்பான தேவப்‌ பிள்ளைகளின்‌ 
தியாக அன்பின்‌ காணிக்கைகளின்‌ பணங்கள்‌ எந்த ஒரு நிலையிலும்‌ 
அனாவசியமாக செலவிடப்படாதிருக்கவும்‌, நாங்கள்‌ அவற்றை மிகுந்த 
ஞானத்தோடும்‌, ஜெபத்தோடும்‌ செலவிடவும்‌ ““நான்‌ உங்களைப்‌ 
பணப்பையும்‌, சாமான்‌ பையும்‌ இல்லாமல்‌ அனுப்பினபோது, ஏதாகிலும்‌ 
உங்களுக்கு குறைவாயிருந்ததா? '' (லூக்கா 22 : 35) என்று கேட்ட அன்பின்‌ 
கருணைக்‌ கடல்‌ எங்கள்‌ பானையின்‌ மாவும்‌, கலயத்தின்‌ எண்ணெயும்‌ எங்கள்‌ 
எல்லாத்‌ தேவைகளையும்‌ கடைசி வரை நிறைவாகப்‌ பூர்த்தி செய்யவும்‌ 


அன்பாக ஜெபித்துக்‌ கொள்ளுங்கள்‌. 


99 


பல்லாயிரக்கணக்கான ரூபாய்கள்‌ செலவிட்டு அச்சிடப்பட்டுள்ள, 
மற்றும்‌ விலைகொடுத்து வாங்கப்பட்டுள்ள சுவிசேஷப்‌ பங்குகளும்‌, 
தேவனுடைய பிரசுரங்களும்‌ கர்த்தரால்‌ முன்‌ குறிக்கப்பட்ட சரியான 
கரங்களுக்குப்‌ போய்‌ கிடைக்கவும்‌, அவைகள்‌ முப்பது, அறுபது, நூறுமான 
பலனை ஏற்ற காலங்களில்‌ பிறப்பிக்கவும்‌, எந்த ஒரு தேவனுடைய 
பிரசுரங்களும்‌ வீண்போகாதிருக்கவும்‌ ஜெபித்துக்‌ கொள்ளுங்கள்‌. அன்பின்‌ 
அண்டவர்‌ இந்த ஜெபக்குறிப்புகளைத்‌ தவிர வேறு எந்தக்‌ 
காரியங்களுக்காவது எங்களுக்காக ஜெபிக்க உங்ளைத்‌ தூண்டுவாரானால்‌ 
தயவாக உள்ளத்தின்‌ பாரத்தோடு ஜெபித்து வாருங்கள்‌. இந்த அருமையான 
தேவ ஊழியங்களுக்காக மிகுந்த தியாக அன்போடு கொடுத்தவர்கள்‌, 
தேவனுடைய பிரசுரங்களை பிழையின்றி மிகவும்‌ குறைந்த செலவில்‌ அழகாக 
அச்சிட்டு அனுப்பியவர்கள்‌, களமிறங்கி தேவனுடைய பிரசுரங்களை நிந்தை, 
பரியாசம்‌, எதிர்ப்புகள்‌ நடுவில்‌ கர்த்தருக்காக தைரியமாக கொடுக்கும்‌ தேவ 
ஊழியர்கள்‌, இந்த ஊழியங்களின்‌ ஆசீர்வாதங்களுக்காக இராப்பகலாக 
உள்ளத்தின்‌ பாரத்தோடு ஜெபிக்கும்‌ கர்த்தருடைய பிள்ளைகள்‌ 
அனைவருக்கும்‌ தேவ சமூகத்தில்‌ தப்பாமல்‌ பலனுண்டு என்பதை நாம்‌ 
நினைவில்‌ வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. தம்முடைய இரத்தக்‌ கிரயத்தால்‌ 
நம்மைத்‌ தமக்குச்‌ சொந்தமாக்கிக்‌ கொண்ட நம்‌ அருமை இரட்சகர்‌ 
இயேசுவுக்காக நாம்‌ எல்லாரும்‌ ஒன்றாக கை கோர்த்து இந்த மகத்துவமான 
தேவ ஊழியத்தை நிறைவேற்றுகின்றோம்‌. கர்த்தர்‌ உங்களை 
அசீர்வதிப்பாராக. 


அவி டை 


நில்‌ ! கவனி !. 


லண்டன்‌ பட்டணத்திற்கு வெளியே கல்லறை ஒன்றில்‌ 
தழ்க்கண்ட வாசகம்‌ பொறிக்கப்பட்டுள்ளதாம்‌:- 


“ பாதையில்‌ செல்லுவோனே, சற்று நின்று கவனித்துச்‌ செல்‌. 
இப்பொழுது நான்‌ முடிவில்லாத நித்தியத்தில்‌ இருக்கின்றேன்‌. 
ஆனால்‌, நீ நித்தியத்தில்‌ இல்லாவிட்டாலும்‌ அதின்‌ பயங்கர 
விழிம்பில்‌ இருக்கின்றாய்‌ என்பதை திட்டமாக நினைவில்‌ வைத்துக்‌ 


91 


கொள்‌ 





56 





இன்று அவருடைய சத்தத்தைக்‌ கேட்‌ பீர்களாகில்‌ 
உங்கள்‌ இருதயத்தைக்‌ கடினப்படுத்தாதேயுங்கள்‌. 





இரவு 11 : 30 மணிக்கு நான்‌ எனது இராத்தூக்கத்திற்காக எனது 
படுக்கைக்குச்‌ சென்றேன்‌. படுத்த உடனேயே நான்‌ ஆழ்ந்த தூக்கத்தில்‌ 
மூழ்கியும்‌ விட்டேன்‌. இரவு சுமார்‌ 12 : 30 மணிக்கு எனது தொலை பேசியின்‌ 
மணி பலமாக ஒலித்தது. ஒலி பேசியின்‌ அடுத்த பக்கத்திலிருந்து மிகவும்‌ துயரம்‌ 
தோய்ந்த நிலையில்‌ 17 வயதான ஒரு வாலிபன்‌ பேசினான்‌. ஆம்‌, அவன்தான்‌ 
ரேயான்‌. ரேயான்‌ மிகவும்‌ கண்ணியமுள்ள ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து 
வந்தவன்‌. நான்‌ பாஸ்ட்டராக ஊழியம்‌ செய்த சபையில்‌ அவன்‌ மிகவும்‌ 
சிறப்புடன்‌ விளங்கினான்‌. எங்கள்‌ சபையின்‌ “கிறிஸ்துவுக்கு வாலிபர்‌”' 
சங்கத்தில்‌ அவன்‌ ஒரு துடி துடி ப்பான அங்கத்தினனாவான்‌. அவன்‌ ஒரு நல்ல 
கிறிஸ்தவ வாலிபன்‌ என்று சபையில்‌ யாவராலும்நன்கு அறியப்பட் டி ருந்தான்‌. 
“நான்‌ உங்களைப்‌ பார்க்க வரலாமா?”' என்று அவன்‌ என்னைக்‌ கேட்டான்‌. 
“எப்பொழுது வருகின்றீர்கள்‌?” ்‌ என்று நான்‌ அவனைக்‌ கேட்டேன்‌. 
“இப்பொழுது உடனேயே நான்‌ உங்களை வந்து பார்க்க விரும்புகின்றேன்‌”' 


என்று அவன்‌ என்னிடம்‌ பதில்‌ சொன்னான்‌. 


நான்‌ உடனே எனது படுக்கையிலிருந்து எழுந்து எனது இரவு 
ஆடைகளை அகற்றி விட்டு வழக்கமான ஆடைகளை அணிந்து கொண்டு 
கணப்பு அடுப்பைப்‌ பற்ற வைத்து இந்த நள்ளிரவு நேரத்தில்‌ ரேயான்‌ என்ன 
செய்தியை நம்மண்டை கொண்டு வருவானோ தெரியவில்லையே என்று 
எனக்குள்‌ மிகுந்த அச்சரியத்துடனும்‌, அதே நேரம்‌ துக்கத்துடனும்‌ எங்கள்‌ 
வீட்டின்‌ ஓய்வு அறையில்‌ அவனுடைய வருகைக்காக அவலுடன்‌ 
காத்திருந்தேன்‌. அவனுக்கு ஒரு அழகிய கிறிஸ்தவ பெண்‌ சிநேகிதி இருந்தாள்‌ 
என்பதை நான்‌ நன்கு அறிவேன்‌. அவர்களுடைய நட்பில்‌ ஒருக்கால்‌ ஏதாவது 
விரிசல்‌ ஏற்பட்டிருக்குமோ என்பதையும்‌ நான்‌ ஒரு கணம்‌ யோசித்துப்‌ 
பார்த்துக்‌ கொண்டேன்‌. 


சற்று நேரத்திற்குள்ளாக எனது அறையின்‌ கதவு தட்டப்பட்டது. நான்‌ 
கதவைத்‌ திறந்தபோது அங்கே ரேயான்‌ ஏங்கி ஏங்கி அழுதவனாக நின்று 
கொண்டிருந்தான்‌. நான்‌ அவனை உள்ளே அழைத்து நான்‌ அமர்ந்திருந்த 
ஓய்வு அறையின்‌ நாற்காலி ஒன்றில்‌ அமரச்‌ செய்தேன்‌. அவன்‌ தனது முகத்தை 
தனது கரங்களில்‌ புதைத்தவனாக என்னுடன்‌ எந்த ஒரு வார்த்தையும்‌ பேச 


97 


இயலாத பதஷ்டமான நிலையில்‌ அப்படியே அமர்ந்திருந்தான்‌. “உன்னை நீ 
நன்கு திடப்படுத்திக்‌ கொள்‌. நீ பேசத்‌ தகுதி அடையும்போது என்னோடு பேசு. 
நான்‌ உனது வார்த்தைகளைக்‌ கவனித்து ஏற்ற தேவ ஆலோசனையை நான்‌ 
உனக்குச்‌ சொல்லுவேன்‌”” என்று கூறிவிட்டு அவன்‌ என்னுடன்‌ பேசும்‌ 


வேளைக்காகப்‌ பொறுமையோடு காத்திருந்தேன்‌. 


்‌“பாஸ்ட்டர்‌, இந்த நாளின்‌ ராக்காலத்தில்‌ நான்‌ நமது பட்டணத்தின்‌ 
பெரும்‌ பாதை வழியாக தனியனாக நடந்து சென்று கொண்டி ருந்தேன்‌. அந்த 
நேரம்‌ ரஸ்தாவின்‌ அடுத்த பக்கத்தில்‌ ஒரு ஆட்டசாட்டமான வாலிபன்‌ தனது 
மிகுந்த குடிபோதையில்‌ தள்ளாடித்‌ தள்ளாடி நடந்து சென்று 
கொண்டிருப்பதை நான்‌ கவனித்தேன்‌. சற்று நேரத்திற்கெல்லாம்‌, அவன்‌ 
திடீரென ரஸ்தாவின்‌ குறுக்காக நடந்து அதைக்‌ கடக்கும்படியாக 
முயற்சித்தபோது மிகவும்‌ வேகமாக வந்து கொண்டிருந்த ஒரு கார்‌ அவன்‌ மீது 
மோதியது. அதின்‌ எதிர்விளைவாக அந்த வாலிபன்‌ உருக்குலைந்த ஒரு 
மனிதனாக எனது பாதங்களண்டை வீசி எறியப்பட்டான்‌. இரத்தம்‌ அவனது 
வாயிலிருந்து தாராளமாக வடிந்து கொண்டிருந்தது. மூச்சுத்‌ திணறிய 
நிலையில்‌ அவன்‌ என்‌ முகத்தைப்‌ பார்த்து ““நீங்கள்‌ எனக்கு உதவிசெய்து எனது 
உயிரைக்‌ காப்பாற்றுவீர்களா?'' என்று மிகவும்‌ துயரம்‌ தோய்ந்த குரலில்‌ 
என்னைப்‌ பார்த்துக்‌ கேட்டான்‌. என்ன செய்வதென்றே எனக்குத்‌ தெரியாமல்‌ 
சற்று நேரம்‌ நான்‌ திகைப்புற்று நின்று கொண்டிருந்தேன்‌. சில நிமிட 
நேரங்களுக்குள்ளாக அவனது ஆவி அவனிலிருந்து பிரிந்து எனது 
பாதங்களண்டை அவன்‌ பிணமாகக்‌ கிடந்தான்‌ '”. 


ரேயோன்‌ திரும்பவும்‌ ஏங்கி ஏங்கி அழுதான்‌. அதற்கப்பால்‌ அவன்‌ 
““பாஸ்ட்டர்‌, எனது பாதங்களண்டை இறந்த அந்த வாலிபன்‌ ஒரு வேளை 
நானாக இருந்திருப்பேனானால்‌ இந்த நேரத்திற்கெல்லாம்‌ நான்‌ தேவனுடைய 
தேவ கோபாக்கினையின்‌ சூழையான எரி நரகத்தில்‌ இருந்திருப்பேன்‌” என்று 
கண்களில்‌ கண்ணீரை வடித்துக்கொண்டே சொன்னான்‌. அவன்‌ சற்று நேரம்‌ 
அவன்‌ மட்டாக அழுவதற்காக நான்‌ அவனை விட்டு விட்டு நான்‌ 
பொறுமையோடு காத்திருந்தேன்‌. அதின்‌ பின்னர்‌ நான்‌ அவனைப்‌ பார்த்து 
“ரேயான்‌, உனக்குத்‌ தெரிந்தவாறு அன்பின்‌ ஆண்டவர்‌ இயேசுவை உன்‌ 
சொந்த இரட்சகராக நீ ஏற்றுக்கொள்ளாமல்‌ நீ மரிப்பாயானால்‌ நிச்சயமாக 
நீ நரக அக்கினிக்குத்தான்‌ போக வேண்டும்‌”” என்று கூறினேன்‌. அதற்கப்பால்‌ 
நான்‌ கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தைத்‌ திறந்து பாவத்திலிருந்து 
மனந்திரும்பி இரட்சிப்பைக்‌ கண்டடை வதற்கேற்ற சில வேத பகுதிகளை 


58 


நான்‌ அவனுக்கு வாசித்துக்‌ காண்பித்தேன்‌. ரேயானுக்கு இரட்சிப்பின்‌ 
சுவிசேஷம்‌ நன்கு தெரியும்‌, ஆனால்‌, ஆண்டவர்‌ இயேசுவைத்‌ தன்‌ சொந்த 
இரட்சகராக தன்‌ இருதயத்தில்‌ ஏற்றுக்கொள்ளுவதற்கான காரியங்களை 
அவன்‌ செய்யத்‌ தவறியிருந்திருக்கின்றான்‌. அவனைச்‌ சத்தியத்தின்‌ பாதையில்‌ 
கொண்டு வருவதற்காக தேவன்‌ அந்த வாலிபனின்‌ சடுதியான மரணத்தை 
அவனுடைய காலடிகளில்‌ நிகழப்பண்ணியிருந்தார்‌. உடனடியாக ரேயான்‌ 
மிகவும்‌ நன்றியறிதலான இருதயத்தோடு அன்பின்‌ ஆண்டவரைத்‌ தன்‌ சொந்த 
இரட்சகராகக்‌ கண்ணீரோடு எங்கள்‌ வீட்டின்‌ அந்த ஓய்வு அறையிலேயே 
ஏற்றுக்கொண்டான்‌. தன்னுடைய பாவங்களுக்காக அண்டவர்‌ இயேசு 
மரித்ததை அப்படியே அவன்‌ முழுமையாக கண்ணீரோடு உணர்ந்தான்‌. அந்த 
நேரத்தில்‌ தானேயே தேவனுடைய சமாதானம்‌ அவனுடைய உள்ளத்தை 
நிரப்பிற்று. கர்த்தரில்‌ அவன்‌ அந்த இராக்காலத்தில்‌ பெற்றுக்கொண்ட தேவ 
சமாதானத்தை வெளியில்‌ தங்கள்‌ காரில்‌ காத்துக்கொண்டி ருந்த அவனுடைய 
பெற்றோருக்குச்‌ சொல்லும்படியாக நான்‌ அவனைத்‌ தூண்டினேன்‌. 
அத்துடன்‌ அவனுடைய பெற்றோரை வீட்டுக்குள்ளேயே வரும்படி நான்‌ 
அழைத்தேன்‌. அது ஒரு ஆனந்தமான சந்திப்பாக இருந்தது. நாங்கள்‌ 
ஒருவரையொருவர்‌ கட்டிப்பிடித்து கர்த்தர்‌ ரேயானுக்கு அற்புதமாக அருளிய 
இரட்சிப்பின்‌ சந்தோசத்திற்காகவும்‌, அவனைத்‌ தம்முடைய சொந்தப்‌ 
பிள்ளையாக ஏற்றுக்‌ கொண்டதற்காகவும்‌ நாங்கள்‌ அன்பின்‌ அண்டவருக்கு 
துதிஸ்தோத்திரங்களையும்‌, நன்றி பலிகளையும்‌ ஏறெடுத்தோம்‌. 


இதைக்‌ கருத்தோடு வாசிக்கின்ற இரட்சிக்கப்படாத நண்பரே, மேலே 
கண்ட ரேயானுடைய பாதங்களில்‌ சடுதியாக மரித்த வாலிபன்‌ ஒரு வேளை 
நீங்களாக இருப்பீர்களானால்‌ உங்கள்‌ முடிவில்லாத நித்தியத்தை நீங்கள்‌ 
எங்கே செலவிடுவீர்கள்‌? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு 
இல்லையேல்‌ இந்த உலகத்திலும்‌, வரப்போகும்‌ முடிவில்லா நித்தியத்திலும்‌ 
உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை நிச்சயமாக நினைவில்‌ 
வைத்துக்கொள்ளுங்கள்‌. இன்றே, இப்பொழுதே ஆண்டவர்‌ இயேசுவை 
உங்கள்‌ சொந்த இரட்சகராக ஏற்று பலத்த துருகமாகிய அவருக்குள்‌ 
அடைக்கலம்‌ புகுந்து உங்கள்‌ நித்தியத்தை அண்டவரோடு பரலோகில்‌ 
செலவிட உறுதி செய்து கொள்ளுங்கள்‌. அதற்கான கிருபைகளை 
அண்டவர்தாமே உங்களுக்குத்‌ தந்தருள்வாராக. 


(This is a true story narrated by Reuben Costley, Pastor of 
Kingsley Baptist Church, Perth WA 6026 Australia in the “HERALD OF HOPE” 


magazine). 


59 











இமாச்சல்‌ பிரதேசத்தில்‌ நடைபெற்ற 
தேவ ஊழியங்கள்‌ 











கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்குத்‌ துதி, கனம்‌, மகிமை உண்டாவதாக. 
கர்த்தருடைய கிருபையால்‌ நாங்கள்‌ இமாச்சல்‌ பிரதேசத்திலுள்ள சம்பா 
மாவட்டத்தில்‌ எந்த ஒரு இடையூறுகளும்‌ இல்லாமல்‌ மிகவும்‌ மகிழ்ச்சியோடு 
கர்த்தருடைய ஊழியங்ளை செய்து முடித்து அங்கிருந்து 200 கி.மீ. 
தொலைவிலுள்ள காங்டா என்ற இடத்திற்கு பிரயாணமானோம்‌. நாங்கள்‌ 
எங்கள்‌ வாகனங்களுடன்‌ தேவனுடைய சுவிசேஷ பிரசுரங்கள்‌ கொண்ட 
ஏராளமான அட்டைப்பெட்டிகளைக்‌ கொண்டு வருவதற்காக ஒரு 
டிரக்கையும்‌ ஒழுங்குபடுத்திக்‌ கொண்டு புறப்பட்டோம்‌. டிரக்‌ எங்களுக்கு 
வெகுவாகப்‌ பின்னால்‌ வந்து கொண்டி ருந்தது. நாங்கள்‌ முன்னால்‌ சென்று 
கொண்டிருந்தோம்‌. எங்களுடைய வழித்தடத்தில்‌ நாங்கள்‌ எங்கள்‌ 
வாகனங்களை எங்கள்‌ டீ மற்றும்‌ அகாரங்களுக்காக நிறுத்தியிருந்த 
இடங்களின்‌ கடை வீதிகளிலும்‌, கிராமங்களிலும்‌ நின்று கொண்டிருந்த 
மக்களுக்கு தேவனுடைய பிரதிகளைக்கொடுத்துக்‌ கொண்டே காங்டா என்ற 


பட்டணம்‌ வந்து சேர்ந்தோம்‌. 


காங்டா, இமாச்சல்‌ பிரதேசத்திலுள்ள ஒரு புகழ்பெற்ற 
பட்டணமாகும்‌. ஒரு காலத்தில்‌ அது பண்டைய இந்து மன்னர்கள்‌ 
அரசாண்ட ஒரு இடமாக இருந்திருக்கின்றது. அவர்களுடைய கோட்டை 
இன்றும்‌ பட்டணத்துக்கு சில கி.மீ. தொலைவில்‌ உள்ளது. அவர்கள்‌ 
வழிபட்ட பாஜ்ரேஷ்வரி தேவி கோவிலின்‌ விக்கிரகங்கள்‌ பொன்‌, வெள்ளி, 
வைடூரியங்களால்‌ அலங்கரிக்கப்பட்டிருந்ததால்‌ முகமது கஜ்னி, துக்ளக்‌ 
போன்ற மொகலாய மன்னர்களால்‌ அந்த விக்கிரகங்கள்‌ 
கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்ற து. காங்டா பள்ளத்தாக்கு மிகவும்‌ அழகாக 
இருக்கின்றது. 


நாங்கள்‌ காங்டா வந்ததும்‌ எந்த இடத்தில்‌ தங்குவது என்பது எங்களுக்கு 
ஒரு பெரிய பிரச்சினையாக இருந்தது. தங்குவதற்காக ஓரிரு இடங்களை 
நாங்கள்‌ பார்த்தும்‌ அவைகள்‌ எங்கள்‌ மனதுக்கு திருப்தியாக இல்லை. 
கடைசியாக “சாந்திலாட்ஜ்‌'' என்ற ஒரு லாட்ஜ்‌ எங்கள்‌ எல்லாருக்கும்‌ மிகவும்‌ 
திருப்தியாக அமைந்தது. அந்த லாட்ஜின்‌ முதன்‌ மாடியில்‌ நாங்கள்‌ மூன்று 
அறைகள்‌ வாடகைக்கு எடுத்து அமர்ந்திருந்தோம்‌. அறைகள்‌ சுத்தமாக 


60 


இருந்ததுடன்‌ குளிரான அந்த இடத்தில்‌ நாங்கள்‌ குளிப்பதற்காக வெந்நீரும்‌ 
கிடைத்தது. ஆகாரத்திற்கான செலவுகள்‌ அந்த லாட்ஜில்‌ மிகவும்‌ அதிகமாகக்‌ 
காணப்பட்டதால்‌ ஒவ்வொரு தடவையும்‌ நாங்கள்‌ கொஞ்ச தூரம்‌ நடந்து 
பட்டணத்திற்குள்‌ சென்று ஒரு ஹோட்டலில்‌ சாப்பிட்டு வந்தோம்‌. அந்த 
ஹோட்டலில்‌ அகாரங்கள்‌ சுத்தமாக இருந்தபோதினும்‌ அங்கும்‌ அதிகமான 
பணம்‌ கொடுக்க வேண்டியதாகவே இருந்தது. இதற்கிடையில்‌ கர்த்தருடைய 
பேரன்பால்‌ நாங்கள்‌ தங்கியிருந்த லாட்ஜின்‌ மானேஜர்‌ எங்கள்‌ மேல்‌ தயவு 
வைத்து எங்களுக்காக சாப்பாட்டு விலைக்‌ கிரயத்தை கணிசமாக குறைக்க முன்‌ 
வந்ததால்‌ அந்த லாட்ஜிலேயே நாங்கள்‌ தங்கிக்‌ கொண்டு அங்கேயே ஆகாரம்‌ 
சாப்பிட்டு வந்தோம்‌. அங்கு கொடுக்கப்பட்ட அகாரம்‌ எங்கள்‌ 
அனைவருக்கும்‌ பூரண திருப்தியாக இருந்தது. கர்த்தருக்கே துதி 


உண்டாவதாக. 


நாங்கள்‌ அந்த லாட்ஜில்‌ தங்கிக்‌ கொண்டு ஒவ்வொரு நாளும்‌ 
காங்டாவைச்‌ சுற்றிலும்‌ உள்ள இடங்களில்‌ தேவனுடைய ஊழியத்தைச்‌ 
செய்து வந்தோம்‌. ஒரு நாள்‌ காலையில்‌ நாங்கள்‌ எங்கள்‌ இரு வாகனங்களிலும்‌ 
தேவனுடைய பிரசுரங்களை ஏற்றிக்‌ கொண்டு 15 கி.மீ. தொலைவிலுள்ள 
ஷமீர்பூர்‌ என்ற இடத்திற்குப்‌ புறப்பட்டோம்‌. வழியில்‌ துக்கியாரி என்ற 
கிராமத்தில்‌ தேவனுடைய பிரசுரங்களைக்‌ கொடுத்தோம்‌. பேய்த்தி என்ற 
கிராமத்திலிருந்த பள்ளியில்‌ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பிரதிகளைக்‌ 
கொடுத்தோம்‌. அதின்‌ பின்னர்‌ அங்கிருந்து கடந்து சென்று 90 பிள்ளைகள்‌ 
படித்துக்‌ கொண்டிருந்த தியரா என்ற கிராமத்துப்‌ பள்ளிக்கூடத்திலும்‌ 182 
பிள்ளைகள்‌ படித்துக்‌ கொண்டிருந்த ஷமீர்பூர்‌ என்ற இடத்திலிருந்த 
பள்ளிக்கூடத்லும்‌ கர்த்தருடைய வார்த்தைகளை ஜெபத்துடன்‌ 


கொடுத்தோம்‌. 


காங்டா பட்டணத்திற்கு அருகாமையிலிருந்த பல ஆரம்ப, நடுநிலை 
மற்றும்மேல்‌ நிலை பள்ளிகளுக்கெல்லாம்‌ நாங்கள்‌ சென்று பல 
ஆயிரக்கணக்கான சுவிசேஷப்‌ பிரதிகளை மாணவ மாணவியருக்கெல்லாம்‌ 
ஜெபத்துடன்‌ கொடுத்தோம்‌. பள்ளி ஆரம்பிக்கன்ற மணி நேரத்தில்‌ பள்ளிக்கு 
அருகாமையில்‌ மாணவர்கள்‌ வரும்‌ வழித்தடங்களில்‌ நாங்கள்‌ நின்று 
கொண்டு மாணவர்கள்‌ வர வர பிரதிகளைக்‌ கொடுத்தோம்‌. பல பள்ளிகளில்‌ 
தலைமை ஆசிரியரின்‌ அனுமதி பெற்று பள்ளிக்குள்‌ வகுப்பு வகுப்பாகச்‌ 
சென்று அவைகளை நாங்கள்‌ கொடுத்தோம்‌. அந்தப்‌ பள்ளியை விட்டு 
வெளியே வரும்போது பள்ளித்‌ தலைமை ஆசிரியர்‌ மற்றும்‌ இதர 


61 


ஆசிரியர்களின்‌ முகவரிகளைப்‌ பெற்று வந்தோம்‌. அந்த 
முகவரிகளுக்கெல்லாம்‌ ஊழியம்‌ முடித்து இங்கு திரும்பி வந்த பின்னர்‌ 
இங்கிருந்து நல்ல கிறிஸ்தவ புத்தகங்கள்‌ அனுப்பப்பட்டி ருக்கின்றன. 
அவர்களுடைய முகவரிகள்‌ எல்லாம்‌ பின்‌ தொடர்‌ ஊழியங்களுக்காக 


பத்திரமாக வைக்கப்பட்டி ருக்கின்றன. 


காங்டாவிலிருந்து பாலன்பூர்‌ செல்லும்‌ மார்க்கத்தில்‌ ராஜியானா என்ற 
இடத்தில்‌ ஒவ்வொன்றும்‌ சில கி.மீ. தொலைவு இடைவெளியில்‌ பல தனியார்‌ 
ஆங்கிலப்‌ பள்ளிகள்‌ இருக்கின்றன. ““எமினண்ட்‌ பப்ளிக்‌ ஸ்கூல்‌'' “தயா தேவ்‌ 
பப்ளிக்‌ ஸ்வல்‌”' ““பாரதி ஹிமாலயன்‌ பப்ளிக்‌ ஸ்கூல்‌'' போன்ற பள்ளிகளில்‌ 
எல்லாம்‌ அனுமதியுடன்‌ ஒவ்வொரு வகுப்பு வகுப்பாகச்‌ சென்று பல நூறு 
தேவனுடைய பிரதிகளைக்‌ கொடுத்தோம்‌. ஆசிரியர்கள்‌, மாணவர்கள்‌ 
எல்லாம்‌ மிகுந்த மகிழ்ச்சியுடன்‌ அவற்றைப்‌ பெற்று வாசித்தனர்‌. அதே 
வழித்தடத்தில்‌ இருந்த ஒரு பெரிய மேல்‌ நிலைப்‌ பள்ளியில்‌ மாணவர்கள்‌ 
பள்ளிக்கு வருகின்ற இரண்டு வழித்தடங்களில்‌ நாங்கள்‌ ஒரு நாள்‌ காலையில்‌ 
நின்று கொண்டு பள்ளி வரும்‌ பிள்ளைகளுக்கெல்லாம்‌ ஆண்டவருடைய 
பிரசுரங்களைக்‌ கொடுத்துக்‌ கொண்டிருந்தோம்‌. பாஸ்டர்‌ ஜேம்ஸ்‌, பாஸ்டர்‌ 
என்‌. சாமுவேல்‌, சகோதரன்‌ சகாயராஜ்‌, பாஸ்டர்‌ சங்கர்தாஸ்‌, பாஸ்டர்‌ ஜாண்‌ 
போன்ற தேவப்‌ பிள்ளைகள்‌ ஏராளமான பள்ளி மாணவ மாணவியர்கள்‌ வரும்‌ 
கழ்‌ வழியில்‌ நின்று கொண்டு அவர்களுக்கு பிரசுரங்களைக்‌ கொடுத்துக்‌ 
கொண்டி ருந்தார்கள்‌. சகோதரன்‌ நார்ட்டன்‌ அவர்களும்‌, நானும்‌ பள்ளிக்கு 
மேல்‌ பக்கத்தில்‌ நின்று கொண்டு 2 வழிகளின்‌ வழியாக வரக்கூடி யவர்களுக்குப்‌ 
பிரசுரங்களைக்‌ கொடுத்துக்‌ கொண்டி ருந்தோம்‌. கொஞ்ச நேரத்திற்குள்ளாக 
அநேகருடைய கரங்களில்‌ தேவனுடைய வார்த்தைகள்‌ போய்க்‌ கிடைத்து 
விட்டன. சற்று நேரத்திற்கெல்லாம்‌ ஆட்டசாட்டமான ஒரு மனிதன்‌ அங்கு 
வந்து பள்ளிப்‌ பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவப்‌ பிரசுரங்களைக்‌ கொடுக்கக்‌ கூடா து 
என்று தடுத்திருக்கின்றான்‌. அந்த நேரம்‌ நமது வாகனங்களின்‌ டி.ரைவர்களில்‌ 
ஒருவரான அவினாஷ்‌ தாக்கூர்‌ அங்கு நின்று கொண்டு அவரும்‌ பள்ளிப்‌ 
பிள்ளைகளுக்கு தேவனுடைய பிரதிகளைக்‌ கொடுத்துக்‌ 
கொண்டிருந்திருக்கின்றார்கள்‌. அவன்‌ மிகவும்‌ பலமாகத்‌ தனது குரலை 
உயர்த்துவதைக்‌ கண்ட நமது அவினா்தாக்கூர்‌ அந்த மனிதனைப்‌ பார்த்து 
““நரங்கள்‌ கொடுப்பதை உன்னால்‌ தடுக்க முடியாது. நீ உனது இந்து 
மார்க்கத்தைக்‌ குறித்துப்‌ பிரச்சாரம்‌ பண்ணுகின்றாய்‌, நீ உனது மதத்திற்காக 
உனது விருப்பப்படி எல்லாவற்றையும்‌ செய்கின்றாய்‌. அப்படியானால்‌ 


நாங்கள்‌ ஏன்‌ செய்யக்கூடாது? நாங்கள்‌ பலவந்தமாக எதையும்‌ செய்யவில்லை. 


62 


பள்ளிப்‌ பிள்ளைகளுக்கு அன்பாகக்‌ கொடுக்கின்றோம்‌. அவர்களில்‌ 
விரும்புகிறவர்கள்‌ வாங்குகின்றனர்‌, விரும்பாதவர்கள்‌ வாங்குவதில்லை. நீ 
சத்தம்போட்டு மிரட்டுவதைப்‌ பார்த்தால்‌ நீ எங்களை அடிக்க 
முயற்சிப்பவனாகத்‌ தெரிகின்றது. நீ பலப்பரீட்ஷைக்கு வருவதானால்‌ உனது 
பலத்தை என்னிடம்‌ காண்பி. நானும்‌ உன்னைப்போல ஒரு இந்துதான்‌ ' என்று 
சொல்லியிருக்கின்றார்கள்‌. அதைக்‌ கேட்டவுடன்‌ அதுவரை சத்தமிட்டுக்‌ 
கொண்டிருந்தவன்‌ அமைதியாகப்‌ போய்விட்டானாம்‌. உண்மையில்‌ நமது 
டிரைவர்‌ அவினாஷ்‌ தாக்கூர்‌ அவர்கள்‌ மிகவும்‌ பலசாலி. பார்ப்பதற்கு மல்‌ 


யுத்த வீரனைப்‌ போலக்‌ காணப்படுவார்கள்‌. 


மேற்கண்ட சம்பவம்‌ நடந்த அதே பள்ளி ரஸ்தாவில்‌ இன்னும்‌ அநேக 
கி.மீ. தொலைவு நாங்கள்‌ பிரயாணம்‌ செய்து மேட்டில்‌ இருந்த ஒரு மேல்‌ 
நிலைப்‌ பள்ளியில்‌ உள்ள மாணவர்களுக்கு தேவனுடைய பிரசுரங்களைக்‌ 
கொடுப்பதற்காக அங்குள்ள தலைமை ஆசிரியரிடம்‌ அனுமதி கேட்பதற்காக 
பாஸ்டர்‌ என்‌.சாமுவேல்‌ அவர்கள்‌ சென்றார்கள்‌. பிள்ளைகளுக்குக்‌ 
கொடுக்கக்‌ கூடிய பிரதிகளின்‌ மாதிரிகளில்‌ சிலவற்றையும்‌ அவர்கள்‌ தனது 
கரங்களில்‌ எடுத்துச்‌ சென்றிருந்தார்கள்‌. அவைகளை அந்த தலைமை 
அசிரியர்‌ வாங்கி சற்று நேரம்‌ வாசித்ததும்‌ “கிறிஸ்தவம்‌ இனிமையான விஷம்‌. 
படிப்பதற்கு மதுரமாக இருக்கின்றது, ஆனால்‌ எல்லாம்‌ கொடிய விஷம்‌. 
இவற்றைப்‌ பிள்ளைகள்‌ படிக்க நான்‌ அனுமதிக்கப்‌ போவதில்லை” என்று 
சொல்லியிருக்கின்றார்‌. அதைக்‌ கேட்டதும்‌ நமது சகோதரன்‌ அவரது கரத்தில்‌ 
தான்‌ கொடுத்திருந்த அனைத்துப்‌ பிரதிகளையும்‌ கேட்டு பத்திரமாக வாங்கிக்‌ 
கொண்டுவந்து விட்டார்கள்‌. 


ஒரு நாள்‌ நாங்கள்‌ ஜெபத்துடன்‌ எங்கள்‌ வாகனங்களில்‌ தேவனுடைய 
சுவிசேஷப்‌ பிரசுரங்களை ஏற்றிக்கொண்டு காங்டாவிலிருந்து தெற்கு முகமாக 
ஜூவாலமுகி என்ற இடத்திற்குப்‌ பிரயாணமானோம்‌. எங்கள்‌ வாகனங்கள்‌ 
மலை ஏற்றத்தில்‌ சென்றன. எங்கள்‌ வலது மற்றும்‌ இடது கைப்பக்கங்களில்‌ 
காங்டாவின்‌ செழிப்பான பள்ளத்தாக்கை எங்களால்‌ காண முடிந்தது. 
நாங்கள்‌ சென்று கொண்டிருந்த எங்கள்‌ வழித்தடத்தில்‌ நாங்கள்‌ கண்ட ஒரு 
அழகான கிராமத்தை நீங்களும்‌ இந்த செய்தியில்‌ காணலாம்‌. அந்தக்‌ 
கிராமத்தில்‌ சிலுவையைத்‌ தாங்கிய ஒரு தேவாலயம்‌ மாத்திரம்‌ 
காணப்படுமானால்‌, அது ஒரு இங்கிலாந்து தேச கிராமம்‌ என்று நிச்சயமாக 
அதைப்‌ பார்க்கும்‌ யாவராலும்‌ எண்ணப்படும்‌. காங்டா பள்ளத்தாக்கு 


அத்தனை செழிப்பான பள்ளத்தாக்காக விளங்குகின்றது. நாங்கள்‌ சென்று 


63 


கொண்டிருந்த பாதையில்‌ தவ்லத்பூர்‌ என்ற ஒரு பெரிய ஊர்‌ வந்தது. அந்த 
இடத்திலுள்ள மேல்நிலைப்‌ பள்ளியில்‌ 1000 க்கும்‌ மேற்பட்ட மாணவ 
மாணவியர்கள்‌ படிப்பார்கள்‌ என்று நாம்‌ நிச்சயமாக நம்பலாம்‌. எங்கள்‌ 
வாகனங்களை அந்தப்‌ பள்ளிக்கு அருகாமையில்‌ நிறுத்தி வைத்துவிட்டு 
நாங்கள்‌ அந்தப்‌ பள்ளிப்‌ பிள்ளைகளுக்கெல்லாம்‌ கர்த்தருடைய பிரதிகளைக்‌ 


கொடுத்தோம்‌. திரள்‌ திரளான பிள்ளைகள்‌ தங்கள்‌ கரங்களில்‌ தேவனுடைய 
வார்த்தைகளை வாங்கிக்‌ கொண்டு சென்ற காட்சி கண்கொள்ளாக் காட்சியாக 
இருந்தது. கர்த்தருக்கே மகிமை. 





மேற்கண்ட பள்ளிப்‌ பிள்ளைகளுக்கு நான்‌ பிரதான ரஸ்தாவின்‌ 
ஓரிடத்திலிருந்து சுவிசேஷப்‌ பிரசுரங்களைக்‌ கொடுத்துக்‌ 
கொண்டிருந்தபோது ஒரு ஒடிசலான இளைஞன்‌ என்னை நோக்கி வருவதைப்‌ 
பார்த்ததும்‌ பள்ளிப்‌ பிள்ளைகளில்‌ சிலர்‌ *“அவர்‌ ஒரு பத்திரிக்கை நிருபர்‌” 
என்று என்னிடம்‌ சொன்னார்கள்‌. நான்‌ அந்த வாலிபனிடம்‌ “ “நீங்கள்‌ எந்தப்‌ 
பத்திரிக்கைக்கு நிருபர்‌'' என்று கேட்டேன்‌. அதற்கு அவன்‌ சரியாக பதில்‌ 
சொல்லாமற்‌ போய்விட்டான்‌. இதே வாலிபன்தான்‌ பின்னர்‌ எங்களை 


ஜூவாலமுகி என்ற இடத்திற்குப்‌ பின்‌ தொடர்ந்தது என்பது தெரிய வந்தது. 


நாங்கள்‌ தவ்லத்பூரில்‌ எங்கள்‌ ஊழியங்களை முடித்துவிட்டு எங்கள்‌ 
வழித்தடத்திலுள்ள தாக்கிப்பூர்‌ என்ற ஊரில்‌ பள்ளிப்‌ பிள்ளைகளுக்கு 
சுவிசேஷ பிரதிகளைக்‌ கொடுத்தோம்‌. அங்கிருந்து நாக்மந்திர்‌, பன்கொண்டி, 
தர்காட்டா என்ற இடங்களிலிருந்த பள்ளிகளில்‌ எல்லாம்‌ தேவனுடைய 


பிரசுரங்களைக்‌ கொடுத்தோம்‌ 


64 
எங்கள்‌ உள்ளத்தை உருக்கியதோர்‌ துயர சம்பவம்‌ 


எங்கள்‌ பாதையில்‌ ராணித்தால்‌ என்ற இடத்திற்கு அருகிலிருந்த ஆஷா 
செளக்‌ என்ற ஒரு சிறிய கிராமத்திற்கு நாங்கள்‌ வந்து சேர்ந்தோம்‌. அந்த 
இடத்திலுள்ள ஒரு காப்பிக்‌ கடையில்‌ தே நீர்‌ அருந்தி அங்கு நின்று 
கொண்டிருந்தோம்‌. அந்த வேளையில்‌ பாஸ்டர்‌ சங்கர்தாஸ்‌ அவர்கள்‌ 
எங்களை அந்தக்‌ காப்பிக்‌ கடைக்கு அருகிலுள்ள ஒரு வீட்டிற்கு கழே இறங்கு 
முகமாக அழைத்துக்‌ கொண்டு சென்றார்கள்‌. அந்த வீட்டுச்‌ சொந்தக்காரர்‌ 
சற்று மேலே இரும்பு கிரில்‌ வேலைகள்‌ செய்து கொண்டிருந்தார்‌. நமது 
சகோதரன்‌ அவரண்டை போய்‌ சற்று நேரம்‌ ஏதோ பேசிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. பின்னர்‌ சங்கர்தாஸ்‌ எங்களை வீட்டிற்குக்‌ 8மே கூட்டிச்‌ 
சென்று இவ்வாறாக எங்களிடம்‌ சொன்னார்கள்‌ **நம்‌ தமிழ்‌ நாட்டில்‌ 
கன்னியாகுமரி மாவட்டத்திலுள்ள ஒரு கிறிஸ்தவ சபை தனது சார்பாக ஒரு 
மிஷனரியை இமாச்சல்‌ பிரதேசத்திற்கு அனுப்பி வைத்தது. அந்த மிஷனரி 
தனது சக ஊழியருடன்‌ இந்த வீட்டில்தான்‌ குடியிருந்தார்‌. ஓரிரு ஆண்டுகள்‌ 
இங்கிருந்து ஆண்டவருக்கு நல்ல தேவ ஊழியம்‌ செய்து கொண்டு வந்தார்‌. 
ஒரு நாள்‌ காலை நேரம்‌ தனது வீட்டிலிருந்து மேலே தெருவுக்கு ஏறி வந்து 
தனது உடல்‌ முழுவதும்‌ மண்‌ எண்ணையை ஊற்றி தனக்குத்‌ தானே நெருப்பை 
வைத்துக்‌ கொண்டார்‌. அவர்‌ கரிக்கட்டையாக இந்த இடத்தில்தான்‌ 
செத்துக்‌ கிடந்தார்‌ என்று கூறி அந்த இடத்திற்கு எங்களைக்‌ கூட்டிச்‌ சென்று 
தனது வலது காலால்‌ பூமியை சற்று நேரம்‌ கிளறினார்கள்‌. அப்பொழுது 
கருப்பு மண்‌ மேலே வந்தது. இந்த மண்‌ அவர்‌ தன்னை எரித்துக்‌ 
கொண்ட நாளில்‌ கரியான மண்‌” என்று எங்களிடம்‌ துக்கம்‌ தோய்ந்த 
குரலில்‌ சொன்னார்கள்‌. வாழ்வில்‌ அந்த மனிதருக்கு என்ன பிரச்சினையோ 
தெரியவில்லை? அவர்‌ தனக்கு மண்ணெண்ணைய்‌ ஊற்றி எரியும்‌ 
சமயம்‌ தான்‌ மோட்சம்‌ போவதாகக்‌ கூறினதாக அவருடன்‌ வேலை 
செய்த சக ஊழியர்‌ சொன்னாராம்‌. அந்த ஊழியர்‌ சென்ற மோட்சம்‌ எதுவோ 
நமக்குத்‌ தெரியவில்லை. அந்த சம்பவத்திலிருந்து கிறிஸ்தவ ஊழியத்திற்கு ஒரு 
பெரிய பாதிப்பு இமாச்சலில்‌ ஏற்பட்டிருப்பதாக சகோதரன்‌ சங்கர்தாஸ்‌ 
அவர்கள்‌ எங்களிடம்‌ சொன்னார்கள்‌. “உங்களுக்கே வாழ்க்கையில்‌ 
சமாதானம்‌ இல்லாமல்‌ நீங்களே தற்கொலை செய்து மடியும்போது 
நீங்கள்‌ எங்களுக்கு எந்த சமாதானத்தையும்‌, எந்த நித்திய வாழ்வையும்‌ 
குறித்துப்‌ பேசுகின்றீர்கள்‌?”' என்று புறமதஸ்தர்‌ தேவ ஊழியர்களைக்‌ 


கேட்கின்றார்களாம்‌. 


65 
ஐூவாலமுகியில்‌ நடைபெற்ற தேவ ஊழியம்‌ 


நாங்கள்‌ அந்த இடத்திலிருந்து ஜூவாலமுகி என்ற இடத்திற்கு 
வந்தோம்‌. அந்த இடமானது இந்து மக்களுக்கு ஒரு பெரிய புண்ணிய 
ஸ்தலமாக விளங்குகின்றது. அந்த இடத்தில்‌ கற்பாறைகளுக்கு இடையில்‌ ஒரு 
நெருப்பு நூற்றாண்டு காலமாக எரிந்து கொண்டிருக்கின்றதாம்‌. அந்த 
நெருப்பானது தங்கள்‌ தேவியின்‌ சக்தி பீடம்‌ என்று அவர்கள்‌ 
அழைக்கின்றனர்‌. அந்த ஜூவாலமுகி என்ற இடத்தின்‌ பிரதான தெருவில்‌ 
நம்முடைய தேவ ஊழியர்கள்‌ தேவனுடைய பிரசுரங்களை மக்களுக்குக்‌ 
கொடுத்தனர்‌. நமது தேவ ஊழியர்‌ சகோதரன்‌ சகாயராஜ்‌ அவர்கள்‌ 
தேவனுடைய பிரதிகளைக்‌ கொடுத்துக்‌ கொடுத்துக்‌ கொண்டிருந்தபோது 
“தைனிக்‌ ஜாக்கரண்‌”” என்ற ஹிந்தி தினசரி பத்திரிக்கை நிருபர்‌ வந்து 
சகாயராஜ்‌ அவர்கள்‌ தேவனுடைய பிரசுரத்தைக்‌ கொடுத்துக்‌ கொண்டிருக்கும்‌ 
நிலையில்‌ படம்‌ எடுத்து அந்தப்‌ படம்‌ அடுத்த நாள்‌ அதாவது அக்டோபர்‌ 
மாதம்‌ 23 ஆம்‌ நாள்‌ செய்தி தாளில்‌ வெளி வந்தது. தைனிக்‌ ஜாக்கரண்‌ என்ற 
அந்த ஹிந்திப்‌ பத்திரிக்கை பாரதீய ஜனதா கட்சியின்‌ பத்திரிக்கை என்பதை 
நான்‌ உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன்‌. தைனிக்‌ ஜாக்கரண்‌ 
பத்திரிக்கையில்‌ வெளி வந்த அந்தப்‌ படத்தினை நீங்கள்‌ இந்தச்‌ செய்தியில்‌ 


காணலாம்‌. 
























ஏன்ற ரன்‌ லா வனி வ ஏ ரன்‌ 
ணி 3 என்‌ ளோ எ வரர்‌ க 
ஸா சாரி ௫ ரரி வாடித்‌ ர ரர்‌ 


பர அக்கா சகன்‌ 
ம. ணரா ளார்‌ எளி ரி 
கவு நோனா 3 நோ ஈன (5 ஏன 0 பாரி 














gem Caron ஜித்‌ ளி % ஜி ச்‌ ச? எண அணை 
“ ௩ fan A i aN எ fe! 


சக 99-ஜர்சாரா ஜி? 
i eT! 1 
ு காள்‌ 9 ஈன்‌ ரி 4 ர்‌ ச, 
ஸா! "வணர கா தூ 
ழி ம்ம்‌ , 6 
ு % ள்‌ சார்க்‌ ற a 

கர்ணா? உண்‌ TH Ti எக ஐ ரன்‌ ரா சோ ரணி ரூ, என்ரி ரபர்‌ எனப்‌ ரம எண, 
ரான்‌ எர i அர்ஸ்‌ fore எ ளா ஈ்களி! ஏரார்‌ எ ஈர! ரு ஷன 3 ண = TTT 
அரண்களை மாரி எனின்‌ சார்ங்க எளி மான SR OT எனி ப A 
ஸர்‌ நள்‌ எள்‌ ஸ்‌ ளார்‌. என (னர எ ஏர்‌ ஸ்‌ ரள எ ச நகர்‌ எ ராகி 9 கா ஜிகா | 
உற்‌ சார்ளி 0 கரி ப சர்மா எக நன்‌ மின்ச க Tr TT et af fT weed எ | 
Fr AAT TY TAM சினா ர ர ரா சர காரி ஏன்‌ & rad ori ait» Mepe 2 erm 2 ௭ | 


1 பமல பவை வைய ல வ _— ப வழியப்‌. மெய பமலய்யய்ைவகைகைகவையவை அவைவகைவவையவியயவ ய பவட ப புதிதல்ல பதட பய அவதைய அவது. வப வை பனவவவததைஷவ்வைய வ பட 





காண 3 ட 10) லி 
வாவி TAT TG UY க்கா 
பாதந்‌ தொட க தபா தாது எரி ஏரின்‌ 
whe எரி எண gd war னன்‌ 


















மிரு ஒரு ஏ எளி ன்‌ பண்ன * 
காய ifm i yt ௬௭௭43 TT 
VT ௭3 VE ADT TE TATA A DE? 
NT! க்கம்‌ 03 உ) ? பம்‌ ஷோ 
4 எ ஸி மாளா, =e Hw ஜா ளே Tat) 
இ £82 ணி ௫ ஐ அ காளர்‌ ந 
உச்‌ பனிக்‌ என எகா & 
ஜண்க க்களை மதக 70௯. 4 

4 ர்‌ றை 3 
அசி க ராணி கி ற] 
ரா 4 24 11 


ம்‌ ணர்‌ 

உண்க 

விலக A FETE து 6, aloe UR ஏனா 
CHT HEA விட னன்‌ வற்‌ 3 மெ லி ஏணி 
வள்‌ 2 CA அ எக உள சோம்‌ னார்‌ & 
ப்ட்‌ a வ இபத இவா ந: அ தடு நா இடறும்‌ 
உ 9) TEA YR ளோடு A எள சோ ௫ 
க்கள்‌ ஒங்க a RE போவ மா ரவுடி 


2 TS ford எ எச்‌ எச்‌ கொக காரா 


ஊஊ 


ரக ளன | 
றாக! அ ணன எரா ௭ கண்க ரா Pr, 
சா காக நாற்‌ ஜன்‌ PT: RT x 
ர்க்‌ ன்‌ ரரி மோரு ல ஜர்‌ ஜி ஜர்‌ மட ய 
எரு 8 wad 3 ச = Tio 31 “ட்‌ 
73 PTT உ ளை ண்றார்‌ கி எப பல்வ 


ஈச உரசு வணி ன்‌ கணை 8 
கம்‌ 6 ஸர்‌ கி 
ஊம்‌ ஸா எ TAT 
wel we எம்‌ னி ஸ்‌ 
ரரி ஏர ஜாரா (மிர்ரர்‌ 
TA சார்‌ ர நி ஈசி. 
ணார HOE FE 
வின்‌! ஒர்ரி ௮ ரசனை 
ராப எரி எண க 
75௭ ஏனடி FT MEE 
ளா ஊரா 1 எ 


கணண 3 யாற்‌ உ ளா 2 கண (3 





அத்துடன்‌ அந்த நாளில்‌ நாங்கள்‌ மக்களுக்குக்‌ கொடுத்த தேவனுடைய 
சுவிசேஷ பிரசுரங்களின்‌ பெயர்களை அதாவது “சமாதான காரணர்‌”: “தேவன்‌ 
உங்களை நேசிக்கின்றார்‌ என்பது உங்களுக்குத்‌ தெரியுமா?” “உங்கள்‌ வாழ்வின்‌ 


௨323 64 


உற்ற நண்பர்‌ 
பட்டியலிட்டு எழுதியிருந்தது. ““உங்கள்‌ வாழ்வின்‌ உற்ற நண்பர்‌”” என்ற நாம்‌ 
எழுதிய தேவனுடைய பிரசுரத்தை அதைப்‌ பெற்றுக்கொண்ட ஒரு மனிதர்‌ 
மிகவும்‌ ஆர்வத்துடன்‌ வாசிப்பதையும்‌ அந்தப்‌ பத்திரிக்கை படம்‌ எடுத்து தனது 
பின்‌ வந்த பதிப்பு ஒன்றில்‌ வெளியிட்டி ருந்தது. அந்தப்‌ படத்தையும்‌ நீங்கள்‌ 
காணலாம்‌. கிறிஸ்தவ மக்களுக்கும்‌, கிறிஸ்தவ மார்க்க பிரச்சாரங்களுக்கும்‌ 
எதிரிடையாக முதல்‌ இடம்‌ கொடுத்து வெளியாகும்‌ பத்திரிக்கை அந்த 
“தைனிக்‌ ஜாக்கரண்‌”” என்பதை நாங்கள்‌ அறிந்து கொண்டோம்‌. அப்படி 
அவர்கள்‌ ஆண்டவருக்கு விரோதமாகமாகச்‌ செய்யும்‌ காரியங்கள்‌ அடுத்த 
கோணத்தில்‌ தேவ ஊழியங்களைப்‌ பொது மக்களிடத்தில்‌ நன்கு 
விளம்பரப்படுத்தி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக அந்தக்‌ காரியங்கள்‌ 
நன்மையாகவே முடியும்‌ என்பதை நாங்கள்‌ அறிந்து கர்த்தருக்குத்‌ துதி 
செலுத்தினோம்‌. 


பாயிபல்‌ அன்ஸ்‌” (யோவான்‌ சுவிசேஷம்‌) போன்றவற்றையும்‌ 


அது தனது பத்திரிக்கையில்‌ பல பொய்யான செய்திகளை 
எழுதியிருந்தது. நாங்கள்‌ ஒவ்வொரு கிராமத்திற்கும்‌ சென்று இந்துப்‌ 


67 


பெண்களை நெற்றியில்‌ பொட்டு வைக்கக்கூடாது என்று கூறுவதாகவும்‌, 
கிராமங்களிலுள்ள ஏழை இந்து மக்களின்‌ பொருளாதாரங்களை எல்லாம்‌ 
நாங்கள்‌ கேட்டறிவதாசவும்‌, குறிப்பிட்ட சில அண்டுகளுக்குள்‌ ஒவ்வொரு 
இந்து கிராமத்திலும்‌ நாங்கள்‌ கிறிஸ்தவ அலயம்‌ கட்டப்‌ போவதாகவும்‌ 
எழுதியிருந்தது. பின்‌ வந்த நாட்களிலும்‌ அது பலவிதமான விஷமத்தனமான 
பொய்களை எழுதிக்‌ கொண்டு வந்ததை நாங்கள்‌ அந்தப்‌ பத்திரிக்கையில்‌ 
வாசித்தோம்‌. கிறிஸ்தவ மிஷனரிகள்‌ (எங்களைக்‌ குறிப்பிட்டு) சென்ற ஒரு 
கிராமத்தில்‌ அவர்களை கிராம மக்கள்‌ நன்கு அடித்து துவைத்துவிட்டனர்‌ 
என்று எழுதியிருந்தது. அதின்‌ பொருள்‌ என்னவெனில்‌, கிறிஸ்தவ 
பிரசுரங்களைக்‌ கொடுக்க வரும்‌ போது நீங்களும்‌ அவர்களை அடித்து 
நொறுக்குங்கள்‌, உங்களைத்‌ தட்டிக்‌ கேட்க எவரும்‌ கிடையாது என்று 


மறைமுகமாக அது பொது மக்களைத்‌ தாண்டி விடுவதைப்‌ போன்றிருந்தது. 


நாங்கள்‌ ஜூவாலமுகியில்‌ ஊழியம்‌ செய்த காரியங்களை பல 
பொய்களுடன்‌ சேர்த்து வெளியிட்ட அந்த “தைனிக்‌ ஜாக்கரண்‌'' என்ற 
பத்திரிக்கை அடுத்த நாள்‌ வெளியாகவில்லை என்பதை நாங்கள்‌ 
அச்சரியத்துடன்‌ கவனித்தோம்‌. சகோதரன்‌ சகாயராஜ்‌ அவர்கள்‌ அந்தப்‌ 
பத்திரிக்கையை வாங்க அடுத்த நாள்‌ காலையில்‌ கடைவீதி சென்றபோது 
““யந்திரக்‌ கோளாறினால்‌ இன்றைய தைனிக்‌ ஜாக்கரண்‌ பதிப்பு 
வெளியாகவில்லை”' என்று கருப்பு போர்ட்‌ வைத்திருந்தார்களாம்‌. அந்த 
ஆச்சரியமான செய்தி எங்கள்‌ விசுவாசத்தைப்‌ பெலப்படுத்துவதாக இருந்தது. 


தர்மசாலையில்‌ நடைபெற்ற தேவ ஊழியங்கள்‌ 


ஒரு நாள்‌ காலை நாங்கள்‌ எங்கள்‌ வாகனங்களில்‌ தேவனுடைய 
பிரசுரங்களை ஏற்றிக்கொண்டு ஜெபத்துடன்‌ காங்டா பட்டணத்திலிருந்து 
தர்மசாலா என்ற பட்டணத்திற்குச்‌ சென்றோம்‌. சுமார்‌ 45 கி.மீ. 
தொலைவிலுள்ள அந்தப்‌ பட்டணம்‌ 7000 அடிகள்‌ உயரத்தில்‌ 
அமைந்துள்ளது. சுகவாசஸ்தலமான அந்தப்‌ பட்டணம்‌ பார்ப்பதற்கு மிகவும்‌ 
அழகாக இருக்கின்றது. காங்டா ஜில்லாவின்‌ தலைமை பட்டணமாக அது 
விளங்குகின்றது. நாம்‌ மேலே பார்த்த ““தைனிக்‌ ஜாக்கரண்‌”' பத்திரிக்கை 
உட்பட பல செய்தித்தாட்களும்‌ இங்குதான்‌ அச்சாகின்றன. 

நாங்கள்‌ இந்தப்பட்டணத்திற்குச்‌ சென்று அதின்‌ பிரதான ச துக்கத்தில்‌ 
காணப்பட்ட ஏராளமான மக்களுக்கு தேனுடைய சுவிசேஷப்‌ பிரசுரங்களை 
சாத்தானின்‌ எந்த ஒரு இடையூறுகள்‌ இல்லாமல்‌ மிகவும்‌ சுதந்திரமாகச்‌ 


68 


கொடுத்தோம்‌. அந்தச்‌ சதுக்கத்தின்‌ அருகில்‌ இருந்த அரசாங்கத்தின்‌ பெரிய 
மருத்து. மனையின்‌ நோயாளிகளுக்கும்‌ பிரசுரங்களைக்‌ கொடுத்தோம்‌. 
மருத்துவ மனையிலிருந்த மிகவும்‌ நோய்வாய்ப்பட்ட ஒரு குழந்தைக்காவும்‌ 
ஜெபித்தோம்‌. கர்த்தருக்குத்‌ துதி உண்டாவதாக. தேவ ஊழியர்கள்‌ 
பிரசுரங்களைக்‌ கொடுத்துக்‌ கொண்டி ருந்த வேளை நான்‌ நமது வாகனத்தில்‌ 
அமர்ந்து அருகில்‌ வருவோருக்கு தேவனுடைய பிரதிகளைக்‌ கொடுத்துக்‌ 
கொண்டி ருந்தேன்‌. நாங்கள்‌ எங்கள்‌ வாகனங்களை நிறுத்தியிருந்த இடத்திற்கு 
அருகில்‌ ராணுவ பாசறை இருந்ததால்‌ ராணுவத்தினருக்கும்‌ கர்த்தருடைய 
வார்த்தைகளைக்‌ கொடுக்க முடிந்தது. ஒரு மனிதர்‌ வந்து சுவிசேஷப்‌ 
பிரசுரங்களை என்னிடமிருந்து பெற்றுக்‌ கொண்டு தனக்கு ஒரு ஆங்கில 
வேதாகமம்‌ கொடுக்கும்படி யாகக்‌ கேட்டார்‌. எங்கள்‌ கைவசம்‌ ஆங்கில 
வேதாகமம்‌ இல்லாததால்‌ நாங்கள்‌ இங்கு வந்த பின்னர்‌ ஒரு அழகான விலை 
மதிப்புள்ள ஆங்கில வேதாகமத்தை (New International Version) அந்த 
மனிதருக்கு பதிவுத்‌ தபாலில்‌ அனுப்பிக்‌ கொடுத்தோம்‌. ஆங்கில 
விரிவிரையாளரான அவருடைய பெயர்‌ ஓம்‌ பிரகாஷ்‌ செளதாலா என்பதாகும்‌. 
அந்த தவனமுள்ள ஆத்துமாவோடு கர்த்தர்‌ பேசும்படியாக நீங்களும்‌ அன்பாக 
ஜெபித்துக்‌ கொள்ளுங்கள்‌. 


நிழலைப்போல எங்களைத்‌ தொடர்ந்த சாத்தான்‌ 


ஒரு நாள்‌ நாங்கள்‌ காங்டாவிலிருந்து சில மைல்கள்‌ தூரத்திலுள்ள ஒரு 
கிராமத்தில்‌ ஊழியம்‌ செய்து கொண்டிருந்தபோது அந்தக்‌ கடைவீதியில்‌ ஒரு 
மனிதன்‌ நாங்கள்‌ அவனிடத்தில்‌ நெருங்கிச்‌ சென்று தேவனுடைய 
பிரசுரங்களைக்‌ கொடுக்காமல்‌ இருக்கும்படியாக தனது கரத்திலிருந்த 
இரும்புக்‌ கம்பியால்‌ கோபா வேசத்துடன்‌ சுழற்றி வீசிக்‌ கொண்டிருந்தான்‌. 
அந்த துஷ்ட மனிதனின்‌ அருகில்‌ நாங்கள்‌ செல்லவே இல்லை. 


அன்பின்‌ ஆண்டவர்‌ காங்டா பகுதியில்‌ எங்களுக்கு நல்லதோர்‌ தேவ 
ஊழியத்தைத்‌ தந்தார்‌. எத்தனை எத்தனையோ கிராமங்கள்‌ மற்றும்‌ அநேக 
பள்ளிகளில்‌ பயிலும்‌ மாணவ மாணவியருக்கு நாங்கள்‌ பல்லாயிரக்கணக்கான 
தேவனுடைய பிரசுரங்களைக்‌ கொடுக்கும்‌ சிலாக்கியம்‌ தந்தார்‌. அந்த அன்பின்‌ 
அண்டவருக்கே எங்கள்‌ துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம்‌. 


நாங்கள்‌ தேவ ஊழியங்களுக்காக எந்த எந்த இடங்களுக்குச்‌ சென்று 
கொண்டிருக்கின்றோம்‌, என்ன என்ன பிரசுரங்களை மக்களுக்குக்‌ 


கொடுக்கின்றோம்‌ என்பதை தீவரவாதமான இந்து மக்கள்‌ மற்ற 


69 


இடங்களுக்குத்‌ தகவல்‌ கொடுத்துக்‌ கொண்டே இருந்தார்கள்‌. நிலைமை 
மிகவும்‌ கொந்தளிப்பாக இருந்ததால்‌ நாங்கள்‌ எங்கள்‌ காங்டா தேவ 
ஊளழியங்களை முடித்துக்‌ கொண்டு அங்கிருந்து 45 கி.மீ. தொலைவிலுள்ள 
பாலன்பூருக்குச்‌ செல்லத்‌ தீர்மானித்தோம்‌. அந்த இடத்தில்‌ கேரளாவிலிருந்து 
வந்த ஒரு சகோதரன்‌ வேதாகம பள்ளி நடத்துகின்றார்கள்‌. அந்த சகோதரன்‌ 
நமது பாஸ்டர்‌ சங்கர்தாஸ்‌ அவர்களுக்கு மிகவும்‌ பழக்கமானதால்‌ 
அவர்களுடைய வேதாகம கல்லூரியிலேயே எங்களது ஏராளமான 
சுவிசேஷப்‌ பிரசுரங்களை வைத்துக்‌ கொள்ள அனுமதியளித்தார்கள்‌. 
அதின்படி நாங்கள்‌ காங்டாவிலிருந்து எங்கள்‌ கிறிஸ்தவ பிரசுரங்களை ஒரு 
டிரக்கில்‌ கொண்டு வந்து அந்த இடத்தில்‌ வைத்துக்‌ கொண்டோம்‌. ஆனால்‌, 
அந்த இடத்திலும்‌ இந்து மக்களின்‌ நடபடிகள்‌ மிகவும்‌ தீவிரமாக இருந்ததால்‌ 
அந்த இடத்தில்‌ ஊழியம்‌ செய்ய வேண்டாமென்று வேதாகம கல்லூரியை 
நடத்தும்‌ சகோதரன்‌ கேட்டுக்‌ கொண்டதால்‌ அவர்களுடைய ஊழியங்களுக்கு 
எங்கள்‌ நிமித்தம்‌ எந்த ஒரு பாதிப்பும்‌ வரக்கூடாது என்பதற்காக நாங்கள்‌ 
அங்கிருந்து உடனே புறப்பட ஆயத்தமானோம்‌. ஆனால்‌ எங்கு செல்லுவது? 
தேவ சமூகத்தில்‌ மிகவும்‌ பாரத்தோடு ஜெபித்தபோது இமாச்சல்‌ 
பிரதேசத்திலுள்ள ''குளு'' என்ற இடத்திலிருக்கும்‌ அருட்‌ பணி இயக்கம்‌ 
ஸ்தாபனத்தின்‌ (ஐ.இ.எம்‌.) அன்பான மிஷனரி சகோதரன்‌ ““அயு”' அவர்களின்‌ 
ஞாபகம்‌ வந்தது. உடனே அவர்களுடன்‌ தொலை பேசி மூலமாகத்‌ தொடர்பு 


கொண்டோம்‌. எங்களுடைய காரியங்களை எல்லாம்‌ நாங்கள்‌ அவர்களிடம்‌ 


சொன்னபோது அவர்கள்‌ எங்களை உடனடியாக தங்களுடைய இடத்திற்கு 





70 


வரும்படியாகவும்‌, அங்கு தேவனுடைய ஊழியத்தை எந்த ஒரு இடையூறுகள்‌ 
இல்லாமல்‌ சுதந்திரமாகச்‌ செய்யலாம்‌ என்றும்‌ தற்பொழுது குளுவில்‌ 
ஆண்டுதோறும்‌ நடைபெறும்‌ பெரிய தசரா மேளா நடந்து முடிந்து 
இன்னும்‌ அந்தக்‌ கூட்டம்‌ அங்கேயே இருப்பதால்‌ மேளாவிலுள்ள 
மக்களுக்கும்‌ ஏராளமான எண்ணிக்கையில்‌ தேவனுடைய பிரதிகளைக்‌ 
கொடுக்கலாம்‌ என்று உறுதி கூறவே நாங்கள்‌ ஒரு டிரக்கை வாடகைக்கு 
அமர்த்தி தேவனுடைய பிரசுரங்களை எல்லாம்‌ அதில்‌ ஏற்றிக்‌ 
கொண்டுகுழுவுக்குப்‌ புறப்பட்டோம்‌. குழுவுக்குச்‌ செல்லும்‌ பாதையில்‌ அந்த 
வாகனம்‌ ஓரிடத்தில்‌ நின்று கொண்டிருப்பதை நீங்கள்‌ இந்தச்‌ செய்தியில்‌ 


பார்க்கலாம்‌. 


நாங்கள்‌ ““குளு'' என்ற இடம்‌ போய்ச்‌ சேரவும்‌ மாலை நேரமாகி 
சூரியன்‌ அஸ்தமனமாயிற்று. அன்பான தேவப்‌ பிள்ளை ஆயூ அவர்களும்‌ 
அவர்களுடைய மனைவி உங்ரிவான்‌ ஆயூ அவர்களும்‌ எங்கள்‌ 9 பேர்களுக்கு 
வேண்டிய ஆகாரங்களை ஆயத்தம்‌ செய்து வைத்துக்‌ காத்துக்‌ 





கொண்டிருந்தார்கள்‌. அருட்பணி இயக்கத்தைச்‌ சேர்ந்த அந்த அன்பான 
மிஷனரிகள்‌ மணிப்பூர்‌ மாநிலத்தைச்‌ சேர்ந்தவர்களாவார்கள்‌. கர்த்தர்‌ 
அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள்‌ அனைவரும்‌ டால்பூர்‌ என்ற அந்த 
இடத்திலுள்ள கிறிஸ்துநாதர்‌ ஆலயத்துக்குள்‌ தேவ சமாதானத்தோடு 
நித்திரை செய்தோம்‌... அந்த ஆலயம்‌ முழுமையாக பழைய கல்லறைத்‌ 
தோட்டத்தில்‌ இருப்பதை நான்‌ முன்னர்‌ நமது தேவ எக்காளத்தில்‌ 


71 


எழுதியிருப்பது உங்களுக்கு நினைவிருக்கும்‌ என்று நான்‌ நினைக்கின்றேன்‌. 
அடுத்து வந்த சில நாட்களுக்கு நாங்கள்‌ அந்த இடத்திலேயே தங்கியிருந்தோம்‌. 
சகோதரி உங்ரிவான்‌ ஆய அவர்களுடைய சமையலில்‌ சகோதரன்‌ நார்ட்டன்‌, 
பாஸ்டர்‌ ஜேம்ஸ்‌, பாஸ்டர்‌ ஜாண்‌, பாஸ்டர்‌ சங்கர்தாஸ்‌ போன்ற தேவப்‌ 
பிள்ளைகள்‌ உதவியாக இருந்து கவனித்துக்‌ கொண்டார்கள்‌. நாங்கள்‌ 
எல்லாரும்‌ ஒவ்வொருவராக குளிப்பதற்கு வசதியாக சகோதரன்‌ ஆயு அவர்கள்‌ 
அதிகாலையிலேயே எழும்பி தங்கள்‌ அடுப்பை பற்ற வைத்து வெந்நீர்‌ 
ஆயத்தம்‌ செய்து கொடுத்தார்கள்‌. நாங்கள்‌ அந்த நாட்களில்‌ குளுவில்‌ தனியாக 
லாட்ஜ்‌ வாடகைக்கு எடுத்து தங்கி எங்கள்‌ அகாரங்களை ஹோட்டலில்‌ 
சாப்பிட்டி ருந்தால்‌ சில ஆயிரம்‌ ரூபாய்கள்‌ தேவைப்பட்டிருக்கும்‌. அன்பின்‌ 
அண்டவர்‌ தம்முடைய பிள்ளைகளின்‌ மூலமாக அந்தப்‌ பெரும்‌ பணச்‌ 
செலவை தடுத்திருந்தார்‌. அந்த அருமையான தேவ மக்களை கர்த்தர்‌ 
ஆசீர்வதிப்பாராக. 


நாங்கள்‌ அங்கு சென்ற அடுத்த நாளே எங்கள்‌ வாகனங்களில்‌ 
தேவனுடைய பிரதிகளை எடுத்துக்‌ கொண்டு சுமார்‌ 40 கிமீ. தொலைவிலுள்ள 
மணிகரன்‌ என்ற இடத்திற்கு பிரயாணப்பட்டோம்‌. சத்துருவான பிசாசின்‌ 
போராட்டம்‌ காரணமாக சில தினங்கள்‌ தேவ ஊழியம்‌ செய்யாமல்‌ அங்கும்‌ 
இங்கும்‌ ஓடிக்கொண்டிருந்த நாங்கள்‌ அன்றைய தினம்‌ மிகவும்‌ மகிழ்ச்சியோடு 
எங்கள்‌ வழித்தடத்தில்‌ எதிர்ப்பட்ட 7 கிராமங்களில்‌ தேவனுடைய 
பிரசுரங்களை கொடுத்து ஊழியம்‌ செய்தோம்‌. எங்கள்‌ வழித்தடத்தில்‌ 
ரஸ்தாவில்‌ தார்‌ போட்டு வேலை செய்து கொண்டிருந்த சில மக்களைக்‌ கண்டு 
எங்கள்‌ வாகனத்தை நிறுத்தினோம்‌. அதில்‌ ஒரு பெண்ணும்‌ இருந்தாள்‌. 
கொடுக்கப்படும்‌ நோட்டீஸ்‌ என்னவென்று அவள்‌ கேட்டதும்‌ இயேசு 
கிறிஸ்துவினுடையது என்று சொன்னவுடன்‌ அவள்‌ வாயிலிருந்து பிறந்த 
வார்த்தை ““ஈசுவாலா அச்சா ஹை”: (இயேசுவின்‌ பிரதிகள்‌ நன்றாக இருக்கும்‌) 
என்பதே. அந்த ரஸ்தா தொழிலாளர்கள்‌ நாங்கள்‌ கொடுத்த தேவனுடைய 
பிரசுரங்களை ஆவலாகப்‌ படித்துக்‌ கொண்டிருப்பதை நீங்கள்‌ காணலாம்‌. 
நாங்கள்‌ தொடர்ந்து மணிகரன்‌ என்ற இடம்‌ வரை இனி செல்லுவது என்பது 
கூடாத காரியம்‌ என்பதை நாங்கள்‌ உணர்ந்து சுமார்‌ 20 மி.மீ. தூரத்திலேயே 
நாங்கள்‌ எங்கள்‌ வாகனங்களைத்‌ திருப்பிக்‌ கொண்டு குளுவிற்கே திரும்ப 
அரம்பித்தோம்‌. திரும்பும்‌ வழியில்‌ போக்கின்டா என்‌ றஇடத்தில்‌ ஒரு 
பள்ளிக்கூடம்‌ இருந்தது. அதின்‌ தலைமை ஆசிரியரை நாங்கள்‌ 
அணுகியபோது மிகவும்‌ சந்தோசத்தோடு அனுமதி கொடுக்கவே நாங்கள்‌ 
அந்தப்‌ பள்ளியின்‌ மாணவ மாணவியருக்கெல்லாம்‌ ஆண்டவருடைய 


72 


வார்த்தைகளைக்‌ கொடுத்தோம்‌. பள்ளியின்‌ பிள்ளைகள்‌ அவற்றை 


வாங்குவதை நீங்கள்‌ காணலாம்‌. 
குளுவில்‌ நடைபெற்ற தேவ ஊழியங்கள்‌ 


நாங்கள்‌ குளு வந்ததும்‌ நாங்கள்‌ உன்னா பட்டணத்திலிருந்து 
வாடகைக்கு எடுத்து வந்த வாகனங்களின்‌ டிரைவர்கள்‌ தாங்கள்‌ இனி 
எங்களுக்கு வாகனங்களைத்‌ தர முடியாது என்றும்‌, வாகனங்களுக்கு ஏதாவது 
பொது மக்களால்‌ சேதம்‌ ஏற்பட்டால்‌ அந்த நஷ்ட ஈட்டை நாங்கள்‌ 
அவர்களுக்குக்‌ கொடுத்தால்‌ மாத்திரம்‌ இனி வாகனங்களைத்‌ தருவதாகச்‌ 
சொன்னார்கள்‌. நாங்கள்‌ அதிகமான ஆலோசனைக்குப்‌ பின்னர்‌ 
அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்காமல்‌ வாகனங்களை 
வேண்டாமென்று சொல்லி அவர்களுடைய கணக்குகளை உடனே முடித்து 
அனுப்பிவிட்டோம்‌. அதுவும்‌ ஆண்டவருடைய ஒரு திட்டமான 
வழிநடத்துதல்‌ என்பதை நாங்கள்‌ பின்னர்‌ கண்டு பிடித்து கர்த்தருக்கு துதி 
ஏறெடுத்தோம்‌. 


அன்றைய நாளின்‌ சாயங்காலம்‌ நமது தேவ ஊழியர்கள்‌ அனைவரும்‌ 
குளுவில்‌ உள்ள தசரா மேளா மைதானத்தில்‌ நின்று கொண்டு அந்த 
மேளாவிற்கு வந்த மக்களுக்கு தேவனுடைய பிரசுரங்களைக்‌ கொடுத்துக்‌ 
கொண்டிருந்தனர்‌. திரள்‌ திரளான மக்கள்‌ தேவனுடைய பிரசுரங்களை ஆசை 
ஆவலாக வாங்கிப்‌ படித்துச்‌ சென்றனர்‌. ஓரிரு மணி நேரத்திற்குள்ளாக 
10 பெரிய அட்டைப்‌ பெட்டிகள்‌ நிறைய இருந்த பிரசுரங்கள்‌ முடிந்துவிட்டன. 
எங்களுக்கெல்லாம்‌ அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. 


சூரியன்‌ அஸ்தமித்து பொழுது சாய்ந்த நேரத்திலும்‌ நம்முடைய 
ஊழியர்கள்‌ யதார்த்தமாக அவைகளை மைதானத்தில்‌ நின்று கொடுத்துக்‌ 
கொண்டிருந்தனர்‌. சகோதரன்‌ சகாயராஜ்‌ அவர்கள்‌ தனிமையாக 
மைதானத்தில்‌ நின்று கொடுத்துக்‌ கொண்டிருந்த சமயம்‌ ஒரு மனிதன்‌ வந்து 
அவர்களது கரத்தைப்‌ பற்றிப்பிடித்து காவல்‌ நிலையத்துக்கு வரும்படியாக 
அவர்களைப்‌ பலவந்தம்‌ பண்ணியிருக்கின்றான்‌. நான்‌ அந்தப்‌ பக்கமாக 
வந்தபோது சகோதரனை அந்த மனிதன்‌ அவர்களது கரத்தைப்‌ பற்றிப்பிடி த்து 
சுண்டி இழுத்து பலவந்தப்படுத்துவதை நான்‌ கண்டு அப்படிச்செய்த 
மனிதனை தட்டிக்கேட்ட போதினும்‌ அவன்‌ இணங்காததால்‌ நான்‌ அருட்‌ 
பணி இயக்கத்தைச்‌ சேர்ந்த மிஷனரி சகோதரன்‌ அயூ மற்றும்‌ சகோதரன்‌ 
லூக்கா அவர்களிடத்தில்‌ சொல்லவே அவர்கள்‌ எல்லாரும்‌ மைதானத்திற்கு 


73 


வந்தார்கள்‌. சகோதரனை பலவந்தப்படுத்தி அவர்களுடைய கரத்தைப்‌ பற்றி 
இழுத்த மனிதன்‌ தன்னுடைய செல்போன்‌ உதவியால்‌ இந்து தீவிரவாத இயக்கத்‌ 
தலைவர்களுக்கெல்லாம்‌ போன்‌ செய்து அவர்கள்‌ எல்லாரும்‌ கூட்டமாக 
வந்துவிட்டார்கள்‌. அவர்களில்‌ சிலர்‌ வழக்கறிஞர்களாகவும்‌ இருந்தனர்‌. 

அவர்களுடைய பூஜாரியும்‌ அங்கு வந்திருக்கின்றார்‌ ப 


அவர்களுடைய விருப்பப்படி நமது சகோதரர்கள்‌ குளு என்ற அந்த 
இடத்திலுள்ள காவல்‌ நிலையம்‌ சென்றனர்‌. சகோதரன்‌ சகாயராஜ்‌, சகோதரன்‌ 
நார்ட்டன்‌, பாஸ்டர்‌ சங்கர்தாஸ்‌, பாஸ்டர்‌ ஜாண்‌, பாஸ்டர்‌ அயூ, சகோதரன்‌ 
லூக்கா ஆக6 பேர்‌ காவல்‌ நிலையம்‌ சென்றார்கள்‌. பாஸ்டர்‌ ஆயூ அவர்கள்‌ 
என்னைக்‌ காவல்‌ நிலையம்‌ வரவேண்டாம்‌ என்று சொன்னபடியால்‌ நான்‌ 
செல்லவில்லை. காவல்‌ நிலையத்தில்‌ தேவன்‌ தமது அடியார்களுக்கு 
அனுசாரியாக இருந்து அவர்களைப்‌ பாதுகாப்பாக திரும்ப அழைத்து வந்தார்‌. 
சகோதரன்‌ நார்ட்டன்‌ அவர்களின்‌ உலக வாழ்வில்‌ ஒரு காவல்‌ நிலையம்‌ ஏறி 
இறங்கியது இதுவே முதல்‌ தடவையாகும்‌. அந்த முதல்‌ தடவையும்‌ தன்‌ 
அன்பின்‌ ஆண்டவர்‌ இயேசுவுக்காக காவல்‌ நிலையம்‌ சென்று வந்தது 


அவர்களுக்கு மிகவும்‌ மகிழ்ச்சியான அனுபவமாக இருந்தது. 


காவல்‌ நிலையத்தில்‌ இருந்த சப்‌ இன்ஸ்பெக்டர்‌ நமது ஊழியர்களை 
அழைத்துச்‌ சென்ற இந்து மக்களிடம்‌ கேட்ட கேள்விகள்‌ நம்மை மிகவும்‌ 
ஆச்சரியப்பட வைப்பதாகும்‌. கிறிஸ்தவ பிரசுரங்களைக்‌ கொடுத்து இந்து 
மக்களை மதம்‌ மாற்றம்‌ செய்கின்றார்கள்‌ என்பதே எங்களுக்கு எதிரான 
அவர்களின்‌ குற்றச்சாட்டாகும்‌. ஒரு சிறியதாளைக்‌ கொடுத்து கிறிஸ்தவர்கள்‌ 
உங்களை தங்கள்‌ மதத்திற்கு மாற்றிவிட்டால்‌ உங்கள்‌ இந்து மதத்தில்‌ என்ன 
அர்த்தம்‌ இருக்கின்றது? என்ற ஒரே கேள்வியே அவர்களுக்குச்‌ 
சாட்டை அடி கொடுத்தது போல இருந்திருக்கின்றது. அந்த போலீஸ்‌ 
அதிகாரி மற்றொரு காரியத்தையும்‌ அவர்களுக்கு சொல்லியிருக்கின்றார்‌. 
அதாவது கிறிஸ்தவர்கள்‌ இந்தவிதமாக அவர்களுடைய மார்க்க சம்பந்தமான 
பிரசுரங்களை கொடுப்பது வழக்கமான ஒரு காரியமாகும்‌. நானும்‌ ஏதோ ஒரு 
கடையாந்திர கிராமத்தில்‌ 5 ஆம்‌ வகுப்பு படித்துக்‌ கொண்டிருந்த வேளை 
இப்படிப்பட்ட பிரதிகளை என்னிடம்‌ கொடுத்திருக்கின்றார்கள்‌. நானும்‌ 
அதை வாங்கிப்‌ படித்தேன்‌. அதைப்படித்த காரணத்தால்‌ நான்‌ 
கிறிஸ்தவனாகிவிடவில்லை. நான்‌ இன்றும்‌ இந்துவாகவே இருக்கின்றேன்‌. 
எனவே அவர்களைக்‌ குற்றப்படுத்த எதுவுமே இல்லை என்று 
சொல்லியிருக்கின்றார்‌. 


74 


நமது தேவ ஊழியர்கள்‌ எப்படி குளு பட்ட ணத்திற்குள்‌ வந்ததாக நமது 
தேவ ஊழியரிடம்‌ அவர்‌ கேட்டிருக்கின்றார்‌. பேருந்தில்‌ வந்தோம்‌ என்றும்‌ 
வாகனம்‌ எடுத்து வந்தோம்‌ என்றும்‌ பதில்‌ கூறியிருக்கின்றார்கள்‌. நண்பகல்‌ 
நேரத்திலேயே நாம்‌ வாடகைக்கு எடுத்து வந்த வாகனங்கள்‌ நம்மைவிட்டுப்‌ 
போனதும்‌ கர்த்தருடைய செயலாகவே இருந்திருக்கின்றது. அவர்கள்‌ 
கொண்டு வந்த 2 வாகனங்கள்‌ மைதானத்தில்‌ நின்று கொண்டி ருக்கின்றன 
என்று அவர்கள்‌ நம்மை காவல்‌ துறை அதிகாரிக்கு முன்னர்‌ குற்றஞ்சாட்ட 
வகையில்லாதபடி கர்த்தர்‌ அந்தக்‌ காரியங்களை எல்லாம்‌ ஞானமாகச்‌ 
செய்தார்‌. குளு பட்டணத்தைவிட்டுப்‌ போக வேண்டாம்‌ என்றும்‌ மறு 
நாளும்‌ காவல்‌ நிலையம்‌ வரும்படியாகவும்‌ அந்த போலீஸ்‌ அதிகாரி நமது 
தேவ ஊழியர்களைக்‌ கேட்டிருக்கின்றார்‌. தெய்வாதீனமாக அவருக்கும்‌ 
மேலாக உள்ள காவல்‌ துறை அதிகாரி நமது மிஷனரி பாஸ்டர்‌ ஆயூ 
அவர்களுக்கு மிகவும்‌ தெரிந்திருந்தபடி யால்‌ அவர்கள்‌ நேரில்‌ அவருடைய 
வீட்டிற்குச்‌ சென்று அவரைக்‌ கண்டு பேசி காரியத்தை முடித்துவிட்டரர்கள்‌. 
அந்த அதிகாரி நமது சகோதரனிடம்‌ கூறிய வார்த்தைகள்‌ இவைகள்தான்‌ 
“நீங்கள்‌ கிறிஸ்தவ பிரதிகளைக்‌ கொடுப்பதை எவரும்‌ தடை 
செய்ய முடியாது. ஆனால்‌, பகல்‌ நேரங்களில்‌ அவற்றைக்‌ கொடுங்கள்‌. மாலைப்‌ 
பொமுதாகி இருள்‌ சூழ்ந்த நேரத்தில்‌ அவைகளைக்‌ கொடாதேயுங்கள்‌. 
உங்களை எதிர்ப்பவர்கள்‌ ஒரு பெரிய கூட்டமாக உங்களுக்கு எதிராக 
ஏழும்பினால்‌ எங்களால்‌ ஒன்றுமே செய்ய இயலாது. அந்த 
எதிர்ப்பை நீங்கள்தான்‌ எதிர்கொள்ள வேண்டும்‌. எனவே, மிகவும்‌ 
ஞானமாக நடந்து கொள்ளுங்கள்‌'' என்று கூறியிருக்கின்றார்‌. அந்த நல்ல 
மனிதர்‌ எங்களை உடனே பட்டணத்தைவிட்டு போய்விடும்படியாகக்‌ 


கூறிவிட்டார்‌. 


காவல்‌ நிலையத்திற்குச்‌ சென்ற தேவ ஊழியர்கள்‌ வீடு திரும்ப இரவு 
சுமார்‌ 11 மணி ஆகிவிட்டது. அந்த நாளில்‌ கிறிஸ்து நாதர்‌ ஆலயத்தில்‌ புதன்‌ 
கிழமை தோறும்‌ நடக்கும்‌ ஜெபக்கூட்டம்‌ நடந்து கொண்டி ருந்தது. அந்த 
ஜெபத்தில்‌ கலந்து கொண்ட யாவரும்‌ காவல்‌ நிலையம்‌ சென்றிருக்கும்‌ 
ஊழியர்கள்‌ பத்திரமாகத்‌ திரும்பி வர மிகவும்‌ போராடி ஜெபித்துக்‌ 
கொண்டிருந்தோம்‌. பொழுது சாய்ந்து இருள்சூழும்‌ நேரம்‌ வரை 
மைதானத்திலிருந்து தேவனுடைய பிரசுரங்களைக்‌ கொடுக்காமல்‌ ஆலயத்தின்‌ 
ஜெபத்தில்‌ சரியான நேரம்‌ கலந்திருந்தால்‌ இந்தப்‌ பிரச்சினை வந்திராது என்று 
எல்லாரும்‌ பேசிக்‌ கொண்டார்கள்‌. தேவனுடைய வழிகள்‌ நமக்குத்‌ 
தெரியவில்லை. 


1S 


நாங்கள்‌ அடுத்த நாளும்‌ அங்கிருந்துவிட்டு மறு நாள்‌ காலை வேளை 
பேருந்தைப்‌ பிடித்து உன்னா பட்டணத்திற்கு வந்து சேர்ந்தோம்‌. உன்னா 
பட்டணத்தில்‌ சகோதரன்‌ நார்ட்டன்‌ அவர்களும்‌, நானும்‌ 2 நாட்கள்‌ 
தங்கியிருந்து அருகிலுள்ள கிராமப்‌ பகுதிகளிலும்‌, பட்டணத்திற்கு 
அப்பாலிருந்த பள்ளிகளிலும்‌ தேவனுடைய பிரசுரங்களைக்‌ கொடுத்துவிட்டு 
இந்து சாதுக்கள்‌, சந்நியாசிகள்‌ அதிகமாக வாழ்கின்ற ரிசிகேஷம்‌ என்ற 
இடத்திற்கு தேவ ஊழியத்தின்‌ பாதையில்‌ கடந்து சென்றோம்‌. மற்ற தேவ 
ஊழியர்கள்‌ தங்கள்‌ தங்கள்‌ இடங்களுக்குச்‌ சென்றுவிட்டார்கள்‌. 


காங்டா மற்றும்‌ குளு பகுதிகளில்‌ தேவ ஊழியர்களாகிய நாங்கள்‌ 
குழுவாக ஊழியம்‌ செய்தபோது எங்கள்‌ கரங்களிலிருந்து தேவனுடைய 
பிரசுரங்களைப்‌ பெற்று ஆவலாக வாசிக்கும்‌ மக்களின்‌ சில படங்களையும்‌, 
நாங்கள்‌ பிரசுரங்கள்‌ கொடுத்த சில சிறிய பள்ளிகளையும்‌ கூட நீங்கள்‌ 


காணலாம்‌. 


இந்த தடவை தேவகிருபையால்‌ நடைபெற்ற தேவ ஊழியம்‌ எல்லா 
தடவை நடைபெற்ற தேவ ஊழியங்களைக்‌ காட்டிலும்‌ மிகவும்‌ சிறப்பாக 
ஆசீர்வாதமாக நடைபெற்றது என்று நாம்‌ நிச்யமாக நம்பலாம்‌. எல்லா 
தடவைகளைக்‌ காட்டிலும்‌ இந்த தடவை ஏராளமான தேவனுடைய 
பிரசுரங்களை நாம்‌ கொடுத்தோம்‌. நமது ஊழியத்தில்‌ கலந்து கொண்ட தேவப்‌ 
பிள்ளை சகாயராஜ்‌ அவர்கள்‌ எங்கள்‌ யாவரைக்‌ காட்டிலும்‌ ஏராளமான 
பிரசுரங்களை மிகவும்‌ உற்சாகத்தோடும்‌, தைரியத்தோடும்‌ கொடுத்தார்கள்‌. 
கர்த்தர்‌ அந்த அடியானை ஆசீர்வதிப்பாராக. இத்தனை ஆண்டுகளும்‌ நமது 
ஊழியங்கள்‌ வெளி உலகத்திற்குத்‌ தெரியாமல்‌ மறைவாக இருந்தன. 
இந்தத்தடவை நம்‌ நாட்டின்‌ தேசிய தினசரி பத்திரிக்கைகளில்‌ இடம்‌ பிடிக்கும்‌ 
அளவிற்கு நமது எளிமையான ஊழியங்கள்‌ வெளி வந்தன. “பஞ்சாப்‌ கேசரி'' 
என்ற பிரபல்யமான ஹிந்தி தினசரி பத்திரிக்கை கூட நமது ஊழியங்களைக்‌ 
குறித்து ஒரு சில வரிகள்‌ அந்த நாட்களில்‌ எழுதியிருந்ததை நான்‌ வாசித்தேன்‌. 
இப்படிச்‌ செய்வது நமது அன்பின்‌ ஆண்டவருடைய திருவுளத்துக்குப்‌ 
பிரியமாக இருந்தது. எல்லா புகழும்‌ அநீத அன்பர்‌ இயேசு ஒருவருக்கே. 
அல்லேலூயா. 


இந்த எளிய ஊழியத்தைச்‌ செய்ய உங்கள்‌ உதாரத்துவமான 
காணிக்கைகளைக்‌ கொடுத்து ஏழைப்‌ பரதேசிகளாகிய எங்களை அனுப்பிய 
உங்களை தேவன்‌ ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய அளவற்ற கிருபைக்குப்‌ 
பிறகு உங்கள்‌ அனபின்‌ அதரவு எங்களுக்கு இல்லையேல்‌ நாங்கள்‌ இந்த 


76 


ஊழியங்களைக்‌ குறித்து நினைத்துக்கூடப்‌ பார்க்க முடி யாது. அதற்கான பிரதி 
பலன்‌ பரலோகில்‌ உங்களுக்கு உண்டு. இந்த எளிய தேவ ஊழியங்களுக்காக 
ஜெபித்த தேவப்‌ பிள்ளைளையும்‌ கர்த்தர்‌ ஆசீர்வதிப்பாராக. ஊழியத்தின்‌ 
பாதையில்‌ நிந்தைகள்‌, அவமானங்கள்‌, காவல்‌ நிலையம்‌ வரை சென்று 
கஷ்டப்பட்டு ஊழியம்‌ செய்த அன்பான தேவ ஊழியர்களையும்‌, இந்த 
ஊழியத்தில்‌ கலந்து கொண்ட அனைத்து தேவ ஊழியர்களையும்‌ தேவன்‌ 


ஆசீர்வதிப்பாராக. அமென்‌. 
-.. ஆமி டை 


அது நமக்கு நம்‌ இயேசுவை நினைப்பூட்டுகின்ற து! 


வெனிசுலா என்ற இடத்தில்‌ உள்ள கற்குகைகளின்‌ இருண்ட 
உட்பாகங்களில்‌ ஒரு விதப்‌ பறவையினம்‌ வசிக்கின்றது. இவற்றை 
“எண்ணைய்ப்‌ பறவை?” என்று அங்குள்ள மக்கள்‌ அழைக்கின்றனர்‌. 
இவை தங்கள்‌ குகை இருப்பிடங்களைவிட்டு இரவு காலங்களில்தான்‌ 
காடுகளிலுள்ள ஒருவித எண்ணெய்ச்‌ செடிகளின்‌ விதைகளைத்‌ 
தின்பதற்காகச்‌ செல்லுகின்றன. 


இந்தப்‌ பறவைகள்‌ முற்றுமாக இந்த எண்ணெய்‌ வித்துக்களைத்‌ 
தின்று உயிர்‌ வாழ்வதால்‌ இவற்றின்‌ உடல்‌ கொழுப்பேறிப்‌ புஷ்டியாக 
இருக்கின்றன. வெனிசுலாவிலுள்ள ஏழை ஜனங்கள்‌ இந்தப்‌ 
பறவைகளைப்‌ பிடித்து, அவற்றைக்‌ கொன்று, அவற்றின்‌ 
உடம்பிலுள்ள எண்ணெயைத்‌ தங்கள்‌ குடிசைகளிலுள்ள 
விளக்குகளை எரிக்க உபயோகப்படுத்துகின்றார்கள்‌. இல்லையெனில்‌ 
, அநேக ஏழை வெனிசுலேனியர்கள்‌ தங்கள்‌ இரவு காலங்களை 
விளக்கின்‌ ஒளியின்றி இருளில்‌ கழிக்க நேரிடும்‌. 


இது கர்த்தராகிய இயேசுவை நமக்கு நினைப்பூட்டுகின்றது 
அல்லவா? ஆம்‌, அவர்‌ தனது விலையேறப்பெற்ற ஜீவனை 
மனிதருக்கு ஒளியாகவிருக்கும்படிக்கு கல்வாரியில்‌ தியாக பலியாக 
தம்மை அர்ப்பணித்தார்‌ அல்லவா? பாவத்தில்‌ ஜீவிக்கும்‌ மனிதன்‌ 
கர்த்தர்‌ இயேசுவின்‌ மேல்‌ விசுவாசம்‌ வைப்பதன்‌ மூலம்‌ பரலோகிற்குச்‌ 
செல்லும்‌ பாதையைக்‌ கண்டடைகின்றான்‌. 


“உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும்‌ பிரகாசிப்பிக்கிற 
ஒளியே அந்த மெய்யான ஒளி” (யோவான்‌ 1:9) 


& 


ஒரு சமயம்‌ கர்த்தராகிய இயேசு தாமே '' நான்‌ உலகத்திற்கு 
ஒளியாயிருக்கிறேன்‌. என்னைப்‌ பின்பற்றுகிறவன்‌ இருளிலே 
நடவாமல்‌ ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்‌'' (யோவான்‌ 8 :12) என்று 
கூறினார்‌. 


17 








78 





79 








60 





61 











82 


a 
ட்‌ சட 
$y ்‌, 


18 
Lx 


ஜி 


யூ இர 





83 








REGISTERED NEWS PAPER 
Regn. No. M : 8850 / 1970 


DEVA EKKALAM 


“ஓ, அப்படியானால்‌ நரகம்‌ எப்படிப்பட்ட தாயிருக்கும்‌!”” 

ஸ்காட்லாந்து தேசத்திய ஒரு மெய்யான பரிசுத்த தேவ ஊழியன்‌ ஒரு 
சமயம்‌ பீங்கான்‌ தொழிற்கூடம்‌ (lass Factory) ஒன்றைக்‌ கடந்து சென்று 
கொண்டிருந்தார்‌. தொழிற்கூடத்தின்‌ கதவு திறந்திருப்பதைக்‌ கண்ணுற்ற அவர்‌ 
உள்ளே சென்று அதனைப்‌ பார்வையிட்டார்‌. சீக்காமாகவே, அதின்‌ கொதித்துக்‌ 
தமுறிக்‌ கொப்பளித்துக்‌ கொண்டிருக்கும்‌ பயங்கர உலைக்களத்தை அவர்‌ 
கண்டார்‌. நுதைக்‌ கண்ட அவர்‌ தன்னை மறந்தவராக ஆச்சரியத்தில்‌ ““ஓ, 
அப்படியானால்‌ நரகம்‌ எப்படிப்பட்டதாயிருக்கும்‌'' என்று சத்தமிட்டு 
கூச்சலிடத்‌ தொடங்கினார்‌. 


தான்‌ இப்படி சத்தமிடுவதைத்‌ தனக்கருகாமையில்‌ அந்த அடுப்பைக்‌ 
கவனிப்போன்‌ (81016) நின்று கேட்டுக்‌ கொண்டிருக்கின்றான்‌ என்பதை அந்த 
தேவ ஊழியர்‌ சற்றும்‌ கவனிக்கவே இல்லை. அநேக வாரங்கள்‌ கடந்து சென்றன. : 
ஒரு நாள்‌ இரவில்‌ மேற்‌ கண்ட மனிதன்‌ தேவ ஊழியரை அவருடைய வீட்டிற்கு 
வந்து சந்தித்து பீங்கான்‌ தொழிற்சாலையில்‌ நடந்த சம்பவத்தை அவருக்கு 
நினைப்பூட்டி அந்த உலைக்களஅடுப்பைத்‌ தான்‌ திறக்கும்‌ போதெல்லாம்‌ '*ஓ 
அப்படியானால்‌ நரகம்‌ எப்படிப்பட்டதாயிருக்கும்‌'' என்று அவர்‌ கூறின 
வார்த்தைகளே தன்‌ செவிகளில்‌ பயங்கரமாகத்‌ தொனித்துக்‌ கொண்டிருப்‌ 
பதாகவும்‌, தான்‌ நரகத்திற்குச்‌ சென்று அதன்‌ அகோர பயங்கர அக்கினியை 
தன்னளவில்‌ அனுபவிக்கக்‌ கூடாது என்றும்‌ கண்ணீரோடு கூறி அந்த 
இராக்காலத்திலேயே இயசுவைத்‌ தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்‌ கொண்டு 
(ரனந்திரும்பினான்‌ 













Edited and Published by N. Samuel 


MAIJLING ADDRESS:  N. Samuel, Editor, "Deva Ekkalam’, 
Post Box No, 6, Kotagin - 643 217, Nilglris. 


Coonoort Printing Press 


